


கம்பர்‌ அச்சகம்‌ 
சென்னை-17. 








கு றிப்பு 


பிரெஞ்சு தேசத்தில்‌ நிகழ்ந்‌ ததாகப்‌ புனை 
யப்பட்டகதை வெட்கம்‌. அதனை, இர 
Sus சூழ்நிலைக்கு ஏற்ப நடை உடை, 
பாவனை, பெயர்‌ முதலியவற்றை மாற்‌ 


றிக்‌ கதையை HOOF SM ளாம்‌. கதை 


தமிழாக்கம்‌ 
என்றுகூடச்‌ சொல்லிவிடலாம்‌. என்ன 
இருப்பினும்‌ மூல ஆசிரியரின்‌ பெருமை 
யைப்‌ புறக்கணித்துவிடக்‌ கூடாது என்‌ 
பதற்காகவே எழுதியவர்கள்‌: எமிலி 


ஜோலா-நாகமுத்தையா எனத்‌ தந்‌ 


துள்ளோம்‌. 





பாண்டி என்பது ஒரு பிரபலமான பிரதேசமாகும்‌. 
ரயில்‌ வண்டி அப்பிரதேசத்தை வந்து அடைந்தவுடன்‌ 
இரண்டுபேர்‌ வண்டியிலிருந்து இ றங்கினர்‌. அவர்களோடு 
இன்னும்‌ ஐந்து அல்லது ஆறு பேர்களும்‌ இறங்கனர்‌. 
இறங்கியவர்கள்‌ முண்டி அடித்‌ துக்கொண்டு ஸ்டேஷனை 
விட்டு வெளியேறினர்‌. நாள்‌ முழுதும்‌ பாடுபட்டுவிட்டு 
ஓய்வை நாடி. அவவுழைப்பாளிகள்‌ விரைந்து வீட்டை 
நோக்கிப்‌ போவது நியாயந்தானே ? 


மெதுவாக ஸ்டேஷனைவிட்டு வெளியேவந்த அவ்விரு 
வருள்‌ ஒருவன்‌ ஆண்‌ ; மற்றொருத்தி பெண்‌. பெண்‌, தன்‌ 
னருகில்‌ வந்துகொண்டிருந்த ஆணின்‌ கையை ஆவலோடு 
பிடி. த்துக்கொண்டு உல்லாச நடைபோட த்‌ அவங்கினாள்‌. 
இடதுகைப்‌ புறமாகத்‌ திரும்பி ரோட்டில்‌ இருபுறமும்‌ 
இருந்த மரஞ செடி கொடிகளின்‌ அழகை அனுபவித்த 
படியே அவாகள்‌ நடந்துகொண்டிருக்தனர்‌. அந்த ரோடு 
பாண்டி நகருக்கும்‌ செல்லூர்க்‌ கிராமத்திற்குமாகப்‌ பரந்து 
கடந்தது. | 


ரயில்‌, இறங்க வேண்டியவர்களை ara விட்டுவிட்டு, 
பெரிய விசில்‌ சப்தம்‌ ஒன்றை எழுப்பியபடியே பாண்டி 
நகர எல்லையைத்‌ தாண்டிக்‌ கொண்டிருந்தது. ரயில்‌ புறப்‌ 
பட்டுப்‌ போனவுடன்‌, ஆண்‌ தன்‌ கையைப்‌ பிடி 5 துக்கொண் 





6 


டிருந்த பெண்ணைப்‌ பார்த்தி, “பெண்ணே, மாங்குயிலே, 
நான்‌ உன்னிடம்‌ முன்னெச்சரிக்கையாக ஒன்று சொல்லி 
விடுகிறேன்‌. நினைவில்‌ இறுத்திக்கொள்‌. நாம்‌ எங்கே 
போகிறோம்‌ என்பது குறித்து எனக்கு ஒன்றுமே தெரி 
யாது. நீதான்‌ என்னைச்‌ சாக்கிரதையாக அழைத்துச்‌ 
செல்லவேண்டும்‌,” என்று சொன்னான்‌. அவன்‌ பெயர்‌ 
மாணிக்கம்‌. அவள்‌ பெயர்‌ மாங்குயில்‌. 


மாங்குயில்‌, எதிர்த்துத்‌ தெரிந்த பாதையைச்‌ சுட்டிக்‌ 
காட்டிக்கொண்டே, ““இந்தப்‌ பாதை வழியாகத்தான்‌ போக 
வேண்டும்‌,” என்று சொன்னாள்‌. es 


அவள்‌ காட்டிய பாதையில்‌ அவர்கள்‌ மேலும்‌ நடந்து 
சென்றனர்‌. பாண்டி நிலப்பரப்பு எத்தகையது என்பதை 
மரங்கள்‌ அடர்ந்து இடந்த அப்பிரதேசம்‌ தெளிவாகக்‌ 
காட்டியது. அது ஒரு மலைப்பாங்கான . பிரதேசமாகும்‌. 
அம்மலைப்‌ பிரதேசத்தை நன்கு பக்குவப்படுத்தி பயிர்‌ 
உண்டுபண்ணி பார்ப்பதற்கு அழகையும்‌ இனிமையையும்‌ 
ஏற்படுத்தி இருந்தனர்‌ அவ்வூரைச்‌ சேர்ந்த உழைப்பரனி 
கள்‌. இருட்டு வரப்போகிறது என்பதைப்‌ பயங்கரம்‌ 
சூழ்ந்த தன்‌ சிவப்பு வண்ணங்களால்‌ மக்களுக்கு த்‌ தெரி 
யப்‌ படுத்தியது மாலை நேரச்‌ சூரியன்‌. அவவிளஞ சோடி 
கள்‌ சுற்றுப்புறம்‌ சுட்டிக்‌ காட்டிய அழகில்‌ மயங்கியபடியே 
அசைந்தாடி நடந்துகொண்டிருந்தனர்‌. 


அவர்கள்‌ கையோடு கை சேர்த்துத்தான்‌. நடந்து 
கொண்டிருந்தனர்‌. இருந்தாலும்‌ காணம்‌ அவர்களிடம்‌ 
மறைந்து விளையாடவே செய்தது. அவர்களுக்குள்‌ பழக்கம்‌ 
ஏற்பட்டு இரண்டு வார காலந்தான்‌ ஆகிறது. இருந்தா 
லும்‌ நெடுநாளையத்‌ தொடர்பு கொண்டவர்கள்‌ போலத்‌ 
தோன்றினர்‌. பராப்பதற்கு ! ஒருவரை யொருவர்‌ காணத்‌. 
தோடுதான்‌ பார்த்துக்கொண்டனர்‌. சர்வ சாக்‌ ரெதை 
யோடு பேச்சை வளர்த்துக்கொண்டே நடந்தனர்‌. பேச்சுத்‌ 
தடம்‌ புரண்டு போய்விடக்‌ கூடாது என்பதில்‌ இருவருமே 
வெகு விழிப்பாக இருந்தனர்‌... | ei 


விரும்புகிறார்‌. என்பதைச்‌, சிந்தித்துப்‌ பார்த்தபடியேதான்‌ 


# 


உரையாடி வந்தனர்‌. அதனால்தான்‌ அவர்களுக்குள்‌ 
சண்டையோ சச்சரவோ துளிகூட ஏற்படவில்லை. இரண்டு 
பேர்களின்‌. உள்ளங்களிலும்‌ ஓரே ஒரு கருத்துத்தான்‌ 
ஊசலாடிக்கொண்டே இருந்தது. அதைப்‌ பற்றி ஒரு 
வார்ததைகூடப்‌ பேசாமல்‌, மரத்தைப்‌ பற்றியும்‌ நிலத்தைப்‌ 
பற்றியும்‌ சீதோஷ்ண நிலைமையைப்‌ பற்றியும்‌ இன்னும்‌ 
எதை எதைப்‌ பற்றிப்‌ பேசலாமோ, அதை அதையெல்லாம்‌ 
பற்றியும்‌ பேசிக்கொண்டே நடந்தனர்‌. 


மாங்குயிலுக்கு அப்போது வயது சரியாக. இருபது 
தான்‌ இருக்கும்‌. அவளது கருத்து அடர்ந்து நீண்டு சொங்்‌ 
இய கூந்தல்‌, கழுத்தில்‌ பு. ரண்டு காற்றில்‌ ஊசலாடிக்‌ 
கொண்டிருந்தது. அகன்ற நெற்றியும்‌, உயர்ந்து அளவோடு 
விளங்கிய மூக்கும்‌, செக்கச்‌ வெந்த கன்னமும்‌ அவன்‌ 
அழகனை அவதாரம்‌ என்பதை எடுத்துக்‌ காட்டின. இலக்‌ 
Bue கண்ட அழகின்‌ இலக்கணப்‌ பொருளாகத்‌ திகழ்க்‌ 
தாள அவள. | : 


இர்‌ - 


மாணிக்கம்‌ மாங்குயிலைவிட 
வன்‌. நல்ல உயரமும்‌ கம்பீரமா 


WEICHE 
ப்பான்‌. 

சானனால்‌, அவனை 
அரும்பென்று எண்‌ 


வண்டும்‌ 
ணியெண்ணி இன்ப 
ப்புத்‌ தோன்றும்பே- 
ஒருவிதப்‌ புன்னகை 





8 


பூத்துக்‌ கொள்ளுவான்‌. அவனுக்கு அவள்மேல்‌ அவ்வளவு 
பிரியம்‌ ! | R 

ஆம்பல்‌ என்ற பகுதிக்கு நடந்தபடியே வந்துசேர்ந்து 
விட்டனர்‌. அங்கிருந்த ஒரு மரத்தினடியில்‌ சற்று 
அலுப்பை மாற்றிக்‌ கொள்ளுவதற்காக நின்றனர்‌. மாணிக்‌ 
கம்‌ நிற்கக்கூடமாட்டாமல்‌ சாஷ்டாங்கமாகப்‌ புழுதி படிந்த 
தரையில்‌ உட்கார்ந்துவிட்டான்‌. மாங்குயிலும்‌ உட்கார்ந்து 
விட்டாள்‌. 

“நாம்‌ இப்போது எந்த நரகத்தில்‌ மாட்டி. க்கொண்டுள்‌ 
Gorro?” என்று தன்‌ வெறுப்பை வெளிப்படுத்தினான்‌ 
சிரித்துக்கொண்டே. முதற கேள்விக்குப்‌ பதில்‌ வருவதற 
குள்ளாகவே, இரண்டாவது கேள்வியையும்‌ கேட்டு வைத்‌ 
தான்‌. “எனன, ஏதாவது சாப்பிடக்‌ கிடைக்குமா 2 You 
லது பட்டினியே கிடந்து சாகவேண்டியதுதானா?': 


“ஏன்‌ அனாவசியமாக உள்ளத்தை வருத்திக்‌ கொள்ளு 
இறீர்கள்‌. உங்களை நரகத்துக்கு அமைக்துவர நான்‌ என்ன - 
ராட்சசப்‌ பிறப்பா? பொறுத்தது பொறுத்து விட்டீர்கள்‌. 
இன்னும்‌ அரைமணிநேரம்‌ பொறுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
உங்களுக்கு வயிறு ஆற வாய்க்கு. உணவு தர ஏற்பாடு 
செய்துவிடுகிறேன்‌. பயப்பட வேண்டாம்‌,” என்றாள்‌ 
மாங்குயில்‌. | 

மாங்குயிலின்‌ பேச்சைவிட அவளது கை அவனது 
கையோடு.பின்னிக கிடந்ததால்‌ ஏற்பட்ட பரிச உணர்ச்சி 
அதிக இன்பத்தைத்‌ தந்தது. மேலும்‌ அவளது பேச்சில்‌ 
உறுதி கலந்த உண்மை பொதிந்து கிடப்பதைக்‌ கண்டு 
கொண்டான்‌. அது அவனுக்கு உற்சாகத்தைக்‌ கொடுத்‌ 
தீது. தனனை ஒருத்தி உள்ளன்போடு நேசிக்றொள்‌ என்ற. 
எண்ணமும்‌, அவளைத்‌ தன்னால்‌ எளிதில்‌ அடைந்துவிட 
முடியும்‌ எனற நம்பிக்கையும்‌ அவனுக்கு ஒருவிதப்‌ புத்‌ 
துணர்ச்சியை அளித்தன. அவனை அன்புவழிய ஆவலோடு 
நிதானமாகப்‌ பார்த்தாள்‌ அவள்‌. அவளது கண்களில்‌ ஒரு 
விதக்‌ கசிவையும்‌, உள்ளத்தில்‌ ஒருவித ஊற்றுப்‌ பெருக்கை 
யும்‌, வாயில ஒருவித நெகிழ்ச்சியையும்‌, உடலில்‌ ஒருவிதக்‌ 
குழுமையையும்‌ கண்டு களிபேருவகை கொண்டான்‌... இத்‌ 
தகைய அமைப்பு அவர்களுக்கு அளவிலாத ஆனந்தத்‌ 


9 


ட 


தையே தந்த து. சுருக்கமாகச்‌ சொன்னால்‌ இருவரும்‌ இன்ப 


வெள்ள த்தில்‌ மிதந்தனர்‌. 

பகலெல்லாம்‌ ரயில்‌ பிரயாணம்‌, மாலைமுழுதும்‌ ஒரே 
கடை. எனவே இருவரும்‌ அலுத்துக்‌ களைத்துப்‌ போயிருந்த 
OT. அவர்களுக்கு அப்போது தேவைப்பட்டன இரண்டே 
இரண்டுதாம்‌. . ஒன்று: ஓய்வு பெற நல்ல விடுதி ; இரண்டு; 
பசிஆற நல்ல உணவு. இவை கிடை த்தால்‌ போதும்‌ / 


அவளுக்கென்னவோ உள்ளூர ஒருவித நமைச்சல்‌ 
இருந்து கொண்டே இருந்தது. அதற்குக்‌ காரணம்‌: 
பருவக்‌ கோளாறும்‌, கால நிலைக்‌ கோளாறுமேயாகும்‌. 
அவனது கையைக்‌ கட்டி அணைத்துக்‌ கொள்ளுவதில்‌ நல்ல 
தொரு இன்பத்தைப்‌ பெற்றுவந்த அவள்‌, அவனோடு 
நெருங்கி நெருங்கி நடந்து வந்தாளே தவிர, ஓரடிகூடப்‌ 
பிரியவுமில்லை ; பிரியப்‌ பிரியப்படவும்‌ இல்லை / 


நிலப்பரப்பை யெல்லாம்‌ கடந்துவிட்ட அவர்கள்‌, மலை 
முகட்டில்‌ காலடி எடுத்து வைக்கத்‌ துவங்கினர்‌. மாங்குயி 
லின்‌ முகத்தை மாணிக்கம்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ உற்று நோக்கி 
னான. அவள்‌ முகத்தில்‌: இன்ப ரேகைகள்‌ ஏராளமாகப்‌ 
பரந்து கிடந்தன. அவளது உள்ளத்தில்‌ ஊற்றுப்‌ பெருக்‌ 
கெடுத்து ஊறிக்‌ கொண்டிருந்த இன்ப வெள்ள த்தை அள்‌ 
ms கொண்டு முகத்தில்‌ குடிபுக விரைவ து போல இரத்தக்‌ 
கமாயகள்‌ துடித்துக்‌ கொண்டிருப்பதை அவளது. தசை 
நரம்புகள்‌ எடுத்துக்‌ காட்டின. தங்க நி மான அவளது 
மேனி, அவன்‌ மூளையில்‌ பலாத்காரமான முரட்டுத்தன த்தை 
உண்டுபண்ணலாயிற்று. அறிவின்‌. பலத்தால்‌. அதனைக்‌ 
கட்டுப்படுத்திக்‌ கொண்டு அவளைத்‌ தன்பால்‌ அணைத்துக்‌ 
கொண்டான்‌ மாணிக்கம்‌. | ee 


வேம்பல்‌ என்ற AS காடு வெறிச்சென்று இடந்தது, 
அடிவானம்‌ கவிழ்ந்‌ து இடந்த அழகுக்‌ கோலத்தில்‌ ஆழ்ந்து 
விட்ட மாங்குயில்‌, சிறிதுநேரம்‌ மயங்கி நின்றாள்‌. தென்றல்‌ 
காற்று சாமரை வீச, இவ்விளஞ்‌ சோடிகள்‌ நடக்‌ து கொண்‌ 
மிருந்தனர்‌. அவ்வளவுதான்‌... ... எங்கிருந்தோ ..புறப்‌ 
படத. தயாராக இருந்தது பாழாய்ப்போன. பெரும்புயல்‌ 
ஒன்று... அடிவாரத்திலிருந்து அடிப்பதற்குத்‌ தயாராக 
இருந்த yw per ற்று, ஏதோ பெரும்‌ ஆபத்து மலைவார தீதில்‌ 





30 


ஏற்படக்கூடும்‌ என்பதை முன்னெச்சரிக்கை செயது 
விட்டது. ல்‌ | Be | 
மாங்குயில்‌ முதலில்‌ சிறிது பயந்‌ துவிட்டாள்‌.. வர 
இருக்கிற காற்றின்‌ கஷ்டத்திலிருந்து எப்படித்‌ தப்புவது 
என்பது குறித்து ஆழ்ந்து சிந்திக்கத்‌ துவங்கி விட்டாள்‌. 
அவளுடைய கவலை முழுதும்‌ தன்னை நம்பித்‌ தன்னோடு 
வந்தவனுக்கு ஒருவிதத்‌ தடங்கலும்‌ ஏற்பாட்டு விடக்‌ 
கூடாது என்பதுதான்‌. Ou 
சுற்றுமுற்றும்‌ பார்த்தான்‌. மாணிக்கம்‌, தனக்கும்‌ 
தன்னோடு இணைந்து நிற்கும்‌ பெண்ணுக்குமிடையே 
பெரும்பிளவு ஏற்பட்டுவிடுமோ என்று பயந்தான்‌ ; நடுக்‌ 
Sos. பின்னர்‌ நிதானம்‌ அடைந்து. தன்னைத்தானே 
தேற்றிக்‌ கொண்டான்‌. போதாக்குறைக்கு மாங்குயிலின்‌ 
மருட்சியையும்‌ போக்கிவிட விரும்பினான்‌. “இருபது 
ஆண்டுகள்‌ நிரம்பிய ஒரு பெண்ணுக்கு ஒரு இடத்தைப்‌ 
பற்றிய நல்ல அறிவுகூட இல்லையே: என்று எண்ணி வெட்‌ 
கப்‌ பட்டான்‌. “இதற்குமுன்‌ இந்த இடங்களில்‌ பழட அனு 
பவப்பட்டிருப்பதாகக்‌ கூறுகிற நங்கைக்கு, இங்குள்ள 
இன்னல்களைப்‌ பற்றிய அறிவு இம்மிகூட இல்லையே” 
என்றெண்ணி வருத்தப்பட்டான்‌. . “wb; அவள்‌ இந்த 
இடங்களில்‌ உல்லாசமாகச்‌ சுற்றித்‌ தஇிரிந்ததர்கக்‌ கூறு 
கிறாளே, அப்படியென்றால்‌ யாரோடு வந்து சற்றி. இருப்‌ 
பாள்‌ ? இவளுக்குத்‌ துணையாக வாய்த்த தோழன்‌ யார்‌ 2” 
என்றெல்லாம்‌ கேட்க வேண்டும்‌ என்று எண்ணினான்‌. . 
ஆனால்‌ எதை நினைத்துக்‌ கொண்டானோ தெரியவில்லை ; 
வாளா இருந்து விட்டான்‌. உண்மையை .அறிய நேரிட்‌ 
டால்‌ உள்ளம்‌ புண்படலாம்‌ என்று கூட எண்ணியிருக்கக்‌ 


கூடும்‌ / 


, அவளது அறியாமையையும்‌ அச்சத்தையும்‌ கண்டு 
ஆத்திர மடைந்த மாணிக்கம்‌ கேட்டான்‌? “நீ இதற்கு 
முன்பு இங்கெல்லாம்‌ வந்திருக்கிறாய்‌ அல்லவா £2?” 


© ஆம்‌; தாராளமாக வந்திருக்கிறேன்‌. அதைப்‌ பற்றி 
இப்போதென்ன ? சரி; சரி. மழை வரப்போகிறது. 
வாருங்கள்‌. விரைந்து செல்லவேண்டும்‌,” என்றாள்‌ 
மாங்குயில்‌. ER A: a 


MES அவசரமாக ஓட்டமும்‌ . நடையுமாகச்‌ சென்று, 
En an PAUL றமாக இருந்த ஒரு விடுதியை அடைந்த 
னர்‌ இருவரும்‌. விடுதியின்‌ சொந்தக்காரி வீட்டுக்‌ கதவைத்‌ 
திறந்து கொண்டு வந்து, வந்திருந்த . விருந்தினரை Bou 
லோடு > உள்ளுக்குள்‌ அழைத்துச்‌ சென்றாள்‌. மாங்குயிலைப்‌ 

பார்த்ததுமே. அவளுக்கு அளவிலாத ஆனந்தந்தான. 

கன்று. ஈன்று! எங்கே நீ உயிரோடு இருக்கிறாயோ 
இல்லையோ என்று கூட நான்‌ நினைத்துக்‌ கொள்வதுண்டு, 
ஏனென்றால்‌ நீ ரொம்ப நாட்களாக. இந்தப்பக்கமே வர 
வில்லை : அல்லவா £ மூன்று மாதங்களுக்கு அப்புறம்‌ இப்‌ 
போதுதான்‌ நீ- இந்தப்‌ பக்கம்‌ காலடி. எடுத்து வைத்‌ 
அள்ளாய்‌. அது கிட க்கட்டும்‌. இப்போ, து எப்படி 
இருக்கிறாய்‌ £ 'செளக்யெந்தானா ? ஆம்‌; உன்‌ பழைய..." 
இதைச்‌ சொல்லி முடிப்பதற்குள்‌ மாங்குயில்‌ இடை 
மறித்துப்‌ பேசத்‌ துவங்கிவீட்டாள்‌. ஏனெனில்‌ விடுதிக்‌ 
காரி ஏதாவது சொல்லிவிடும்‌ பட்சத்தில்‌, மாணிக்கம்‌ 
அதனைத்‌ தப்பாக அர்த்தம்‌ செய்து கொள்வானாயின முடிவு 
விபரீதமாகப்‌ போய்விடுமென்று அஞ்சினாள்‌ . உரையாடலி 
லிருந்து மாங்குயிலுக்கும்‌ விடுதிக்காரிக்கும்‌ இதற்கு 
முன்னரே பழக்கம்‌ ஏற்பட்டிருக்கறது என்பதை எளிதாக 
ஊகித்துவிட்டான்‌ மாணிக்கம்‌. ஆனால்‌ ஊகத்தைச்‌ சரி 
செய்துகொள்வதற்கு ஏற்ற Baur அவனிடம்‌ அப்போது 
இல்லை. 


நடப்பு நிலைமைகளில்‌ எவ்வித றிது வ்‌ ப 
விடக்கூடாது எண்டது, ற்காக சர்வ சாக்ரெதையோடு 
நடந்துகொண்டாள்‌. * உங்களுக்கு ஓய்வுக்கு. இடம்‌ அளித்து 
விட்டேன்‌. இனி ஆகாரத்துக்கு வழி பண்ண வேண்டும்‌. 
 அவவளவுதானே S என்று மாணிக்கத்தைப்‌ பார்த்துக்‌ 
கேட்டாள்‌. “ஆம்‌' என்பதுபோலத்‌ தலையை ஆட்டினான்‌ 
அவன்‌. பிறகு அவனை அழை தீதுக்கொண்டு அருகாமை 
யிலிரு5த மற்றொரு அறைக்குச்‌ சென்றாள்‌. அவளது நடை 
உடை பாவனைகளைக்‌ கூர்ந்து கவனித்தால்‌ அவளுக்கும்‌ 
அந்த விடுதிக்கும்‌ நெருங்கிய தொடர்பு இருந்து வந்திருக்‌ 
கிறது என்பதைத்‌ தெளிவாகத்‌ தெரிந்துகொள்ள முடியும்‌. 


- மாணிக்கத்தைத்‌ தனியே வீட்டு விட்டு சாப்பாட்டு 
விவகாரத்தைக்‌ - கவனிப்பதற்காக - அவள்‌ விடுதிக்குள்‌ 





(2 


போய்விட்டாள்‌. ' மாணிக்கம்‌ தனிமையில்‌ எதையோ 
ப றிகொடுத்தவன் போல நின்‌ றுகொண்டிருந்தான்‌. ஆடாமல்‌ 
அசையாமல்‌ நின்றுகொண்டிருக்க அவனென்ன, கல்லா £ — 
மரமா? மெதுவாக விடுதியின்‌. தாழ்வாரத்துக்கும்‌ உள 
வாரத்துக்குமாக நடந்து பார்த்தான்‌. வாய்‌ எதையோ 
முணு முணுத்துக்கொண்டே இருந்தது. கைகள்‌ ஒன்றை 
யொன்று பிணைந்துகொண்டிருந்தன. அவனை யாருமே 
லட்யெம்‌ செய்யவில்லை. வீதியில்‌ குரைத்துக்கொண்டிருந்த 
நாயும்‌, ஏறத்தாழ அந்த நாயின்‌ பிழைப்பையே நடத்திக்‌ 
கொண்டிருந்த ஒரு ஏழை வேலைக்காரியும்‌. மாங்குயிலை 
வரவேற்பதற்காக விரைந்துகொண்டிருந்தார்களே தவிர, 
மாணிக்கத்தைப்‌ பற்றிய அக்கரை அவர்களுக்கும்‌ கூட 
அணு அளவுங்டையாது ! உள்ளே சென்றிருந்த மாங்‌ 
குயில்‌ சிரித்துக்கொண்டே மாணிக்கத்தைத்‌ தேடிக்‌ 
கொண்டு வெளியே வந்தாள்‌. அவனைப்பற்றிய அக்கரை 
அவள்‌ ஒருத்திக்குத்தான்‌ இருந்தது ! அவிழ்த்துவிடப்பட்ட 
கூந்தல்‌ முதுகுப்புறமாக நீண்டு, காற்றில்‌ பறந்துகொண் 
டிருந்தது. மாலை நேர அழகுப்‌ பொருள்கள்‌ மாங்குயிலின்‌ 
அழகைப்‌ பன்மடங்காககி பரிமளிக்கச்‌ செய்தன. உடம்பின்‌ 
அலுப்பைத்‌ தீர்த்துக்‌ கொள்ளவும்‌, புதிய காற்றின்‌ 
சுகத்தை அனுபவிக்கவும்‌ விரும்பிய மாங்குயில்‌ தன்‌ ஆடை 
கள்‌ அனைத்தையும்‌ தளர்த்இவிட்டிருந்காள்‌. அவளது 
அந்தத்‌ தோற்றம்‌ பார்ப்பவர்களுக்கு மூர்க்கத்தன த்தை 
மூட்டிவிடக்கூடியதாக இருந்தது. | | 
மாணிக்கமும்‌ கூட பசியை மறந்துவிட்டு அவளது 
அழகு வெள்ளத்தை பருகிக்கொண்டே நின்றுவிட்டான்‌. - 
“இவள்‌ இதற்கு முன்னர்‌ இங்கு எதற்காக வந்திருப்பாள்‌ ? 
யாரோடு வந்திருப்பாள்‌ ? தன்னை அல்லாத மற்றொரு 
ஆடவனின்‌ பழக்கம்‌ இவளுக்கு ஏற்பட்டு இருக்குமோ 2: 
சா eu u எண்ணியெண்ணி ஏங்கினான்‌ ஒரு 
“நான்‌ கூடப்‌ பட்டினியாகக்‌ ALIAS றன்‌. இப்போது 
என்க்கு எனன கிடைத்தாலும்‌ அதனைப்‌ பாக்கி விடாமல்‌ 
தின்று தீர்த்துவீடுவேன்‌. ஈல்ல இன்பண்டங்களில்‌ நான்‌ 
கைந்து தினிசுகளாகக்‌ கொண்டுவரச்‌ சொல்லி உள்ளேன்‌ ,” 
எனறு மாணிக்கத்திற்கு மன ஆறுதல்‌ கூறினாள்‌ ட்ட 


13 


குயில்‌. இப்படிக்‌ கூறிக்கொண்டே அடுத்திருந்த சாப்பாட 
டை றக்குச்‌ சென்றாள்‌. அங்கிருந்த நா ற்காலி அவளுக்கு 
வரவேற்புக்‌ கூறியது. திரும்பிப்‌ பார்த்தாள்‌. மாணிக்கத்‌ 
தைக்‌ காணவில்லை. நாற்காலியில்‌ உட்கார்ந்து கொண்டு 


அர்க்‌ அ பன்ன லும்‌ உரக்கக்‌ கத்தினாள்‌ : 


“என்ன உங்களுக்குப்‌ பசி. எடுக்க: வில்லையா? 
நீங்கள்‌ எழுந்து வராவிட்டால்‌ நானே அவ்வளவு பதார்த்‌ 
தங்களையும்‌ தின்று en எனவே Sari 
எழுந்து வந்துவிடுங்கள்‌.” 


இப்படிச்‌ சொல்லிவிட்டு வாய்விட்டுச்‌ er 
go சிரிப்பு அவளுக்கு. ஆனந்தத்தையே கொடுத்‌ 
|. அவனை இத்தகைய ஆனந்தக்‌ கோலத்தில்‌ மாணிக்கம்‌ 
Ds ற்கு முன்னர்‌ பார்த்ததே கடையா அ. அவனைப்‌ போய்‌ 
அழைத்து வந்து, “ன்னை நம்புங்கள்‌. நான்‌ உங்களைச்‌ 
சந்தோஷப்படு E டுத்‌ ்‌ துவனே தவிரச்‌ சங்கடப்படு த்‌ ்‌ தமாட்டேன்‌. 
இத சத்தியம்‌, ” என்று கூ ன்‌ 


:... கருத்துப்‌... புயலால்‌ கஷ்டப்பட்டுக்‌ கொண்டிருந்த 

மாணிக்கம்‌, இந்த நிகழ்ச்சிக்குப்‌ பிறகு ஓரளவு அமைதி 

கொண்டான்‌. அவனுக்கு அப்போது தேவைப்பட்ட 

பொருள்‌ அதுதான்‌ என்றாலுங்கூட்‌ அது பொய்யாகி 

சாப்பாட்டைப்பற்றிய கவலையைக்‌ கூட அவன 
து ஒரு u, எண்ணவலல்‌, 


அப்போ து அவர்கள்‌ தனிமையாகத்தான்‌ இருந்தார்‌ 
கள்‌. கரும்கும்மென்று இடந்த. . மேகத்தைப்‌ பிளர்து 
கொண்டு இரண்டு மின்னல்கள்‌ பளிச்‌ பளிச்சென்று 
மின்னின. பெரும்‌ மழைக்கோ அலலது பெரும்‌ புய 
ee கா முன்னெச்சரிக்கை கொடுத்தது அம்‌ மின்னல்‌. 
வர கும்‌ மழைக்குப்‌ பயந்து, மாங்குயில்‌ மாணிக்‌ 
ee த நடு. வீட்டிற்குள்‌ ஓடினாள்‌. 
A சில மழைத்துளிகள்‌ அவள்‌ மேனியில்‌ பட்டுத்‌ 
தெறித்தன. மாணிக்கம்‌ மழையில்‌ வெளியே போக 
விரும்பவில்லை என்பதைச்‌ சுட்டிக்காட்டுவத, ற்காக, “நாம்‌ 
இங்கேயே ஏன்‌ சற்று நேரம்‌ ஓய்வாக ஒதுங்கி இருக்கக்‌ 
கூடாது?” என்று கேட்டான்‌. 





14 


இன்னும்‌ ம்ழை பெய்யத்‌ அவங்கவில்லையே 8 ? இப்போ 
அதானே தூரல்‌ துவங்கி இருக்கிறது. எவ்வளவு நேரம்‌ 
வெளியே இருக்கமுடியுமோ அவ்வளவுகேரம்‌ are காவி 
லேயே நின்‌ றுகொண்டிருக்கலாமல்லவா 2 இயற்கைக்‌ 
காட்சிகள்‌ பார்ப்பதற்கு இரம்மியமாக இருக்கெ றனவே 
உங்கள்‌ அபிப்ராயம்‌ என்ன £'' என்றாள்‌. 


உனக்கு: விருப்பம்‌ எப்படியோ, அப்படியே - செய்‌. | 
நீ ஆட்சேபிக்கமாட்டாய்‌ என்று: சொன்னால்‌ நான்மட்டும்‌ 
உள்ளே சென்று படுத்துக்கெ। ாள்ளுகிறேன. எனக்கு மழை, 
புயல்‌, மின்னல்‌ இவறுை றக்‌ கண்டால்‌ பிடிப்பதே இல்லை, 
என்றான்‌ மாணிக்கம்‌. 


அந்தச்‌ சமயத்தில்‌ அவர்கள்‌ எங்கு தங்கி இருந்தார்‌ 
களோ, அந்த அறைக்குள்‌ சாப்பிடுவதற்காகத்‌ தயாரிக்கப்‌ 
பட்ட பதார்த்தங்களை க்‌ கொண்டுவந்து பட்ட விடுதி 
யீலிருந்த வேலைக்காரி, 


ஆச்சரியம்‌ ததும்ப விழிகளை அகற்றிக்‌ கொண்டு மாங்‌ 
குயில்‌ ஏதோ யோசித்தாள்‌. பின்பு மாணிக்கத்தை அவள்‌ 
ஏறிட்டுப்‌ பார்த்தபோது அவளா முகம்‌ வெளிறிட்டு இருந 
அ. தன்னுடைய கருத்தை மாணிக்கம்‌ விரும்பவில்லை 
என்பதைப்‌ புரிந்துகொண்ட. மாங்குயில்‌, : “உங்களுக்கு 
“விருப்பம்‌ இல்லை என்றால்‌ இருவருமே உள்ளே உ 
படுத்துக கொள்ளலாம்‌,” என்று சொன்னாள்‌. 


“சாப்பாடு தயாராக. இருக்கிறது,” என்று நினைவுபடுத்தி 
விட்டு வேலைக்காரி வெளியே விட்டாள்‌. ' அந்த அறை 
இருள்‌ மயமாக இருந்தது. அதனுள்‌ மிகப்‌ பெரிய மேஜை 
களும்‌ நாற்காலிகளும்‌ கிடந்தன. அவற்றுள்‌ ஒரு மேஜை 
யையும்‌ நா றகாலியையும்‌ இழுத்துப்‌ de ee 
இருவரும்‌ அமர்ந்‌ தனர்‌. 


அறையினுள்‌ அமைதி er ஆனால்‌ வ 
வெளியே தா இறும்‌ மழையும்‌ அட்டகாசம்‌ செய்தன. 
கொண்டு வரப்பட்ட உணவுப்‌ பொருள்களை ஒரு நொடியில்‌ 
இருவரும்‌ தின்று இரத்து விட்டனர்‌. மழையோ விட்ட 
பாடாக இல்லை. மூன்‌ அ மணி நேரம்‌. இடையறாது பெய்து 

ஓய்ந்‌ அ மமைநீர்‌. ட்‌ மூன்றுமணி நேரமும்‌ மாணிக்கம்‌ 


15 


மருள கொண்டவனைப்‌ போல மரம்‌ ஓப்ப நின்று கொண்டி. 
(55 தான்‌. அவன்‌ வேதனை ப்படுகறானோ என்னவோ என்‌ 
றெண்ணி அவள்‌ பட்ட வேதனையோ அதிகம்‌. அவனது 
வேதனையை மா ற்றிவிட வேண்டும்‌ என்பத, ற்காக அவள்‌ 
என்னென்னவோ பிரயத்தனங்கள்‌ எடுத்துக கொண்டாள்‌. 


மாணிக்கமும்‌ ம்னம்‌ இளகி மாங்குயிலின்‌ அருகே: | 
வந்து, சன்னல்‌ வழியாக அட்டகாசம்‌ செய்து. ஓய்ந்த 
மழையை எட்டிப்‌ பார்கீகலானான்‌. 


“ஏறத்தாழ மழை பெய்து ஓயந்துவிட்டது. எனவே 
இப்பொழுதே புறப்பட்டுப்‌ போனால்தான்‌ வ்‌ 
பிடிக்கமுடியும்‌," என்றாள்‌ மாங்குயில்‌. | 


வீடுதிக்காரி இதனைக்‌ கேட்டதும்‌, “நீங்கள்‌ இரவு. 
முழுதும்‌ இங்கே தங்கவிலலையா ? உங்களுக்கு வேண்டிய 
வசதிகள்‌ அனைத்தும்‌ செய்து குர நான்‌ ee இருக்கும்‌ 
போது நீங்கள்‌ எதற்காக இ இரவோடு இரவாக இங்கிருந்து 
போக வேண்டும்‌ 2°" என்று பரிவோடு கேட்டாள்‌; அவள து: 
குரலில்‌ கனிவும்‌ கவலையும்‌ மண்ண 'இடந்தன ! 


“இல்லை; இலலை. நாங்கள்‌ இரவே புறப்பட்டுத்தான்‌ 
ஆகவேண்டும்‌... இங்கே தீங்குவதென்ப.து இயலாத. 
காரியம்‌. ஏதாவது சாப்பிடலாம்‌ என்பதற்காக இங்கே 
வந்தே மே தவிர, இரவு தங்கும்‌ எண்ணத்தோடு நாங்கள்‌ 
இங்கு வரவே இல்லை. தயவு செய்து இம்முறை மன்னித்‌ 
துக்‌ கொள்‌,” என்று மாங்குயில்‌ ee vo 
கேட்டுக்‌ கொண்டாள்‌. 


“முடியாது. நீங்கள்‌ agence உங்களால்‌ 
இரயில்ப்‌ பிடித்துவிட முடியாது. இப்போது பெய்து 
ஓய்ந்த மழையின்‌ காரணமாக, ரோடுகள்‌ முழுதும்‌ பேரள 
வில்‌ பாதிக்கப்பட்டுள்ளன. பாதை முழுதும்‌ நீர்‌ வெள்ளக்‌ 
காடாகக்‌ கிடக்கிற து. எனவே வண்டியோ, வாகனமோ 
செல்ல முடியாத பாதையை நம்பிக்‌ கொண்டு. நீங்கள்‌ 
பயணப்பட a ஆபத்தானதாகும்‌,” என்றாள்‌ 
விடுதிக்காரி. 


மாங்குயில்‌ வேதனையோடு ஒரு தொப்புல்‌ கத்துக்‌ 
கொண்டாள்‌. பிறகு வார்த்தைகள்‌ வெளிவராத நிலையில்‌ 





15 


தட்டுத்‌ தடுமாறிக்‌ கொண்டே . விடுதிக்காரியிடம்‌ . சொன்‌. 
னாள்‌ : “என்ன ஆனாலும்‌ சரி, நாங்கள்‌ உடனே புறப்‌ 
யட்டுத்தான்‌ ஆகவேண்டும்‌. இரவு எங்களால்‌. இங்கு 
குங்கவே முடியா து.” | 

“உன்‌ விருப்பம்‌. உள்ள நிலைமையை உண்மையோடு 
சொன்னேன்‌. ஆலோசனை இல்லாமல்‌ அவசரப்பட்டு 
எதையாவது செய்து விட்டு, பின்னர்‌. அவதிப்படுலையில்‌ 
என்னக்‌ குறை சொல்லாதே," என்றாள்‌ விடுதிக்காரி. 


மாணிக்கம்‌ எதுவுமே பேசாமல்‌ மரத்தூண்‌ மாதிரி 
நின்று கொண்டே இருந்தான்‌. மாங்குயில்‌ அவனது 
விருப்பம்‌ என்ன என்பதை அறிந்து கொள்ளுவதற்காக 
அவனை ஆவலோடு நெருங்கினாள்‌. அவன்‌ ஒரு அப்பாவி 
மனிதனைப்போல, ஆசாபாசங்களைத்‌ துறந்த மாதிரி 
நின்று கொண்டிருந்தான்‌. பார்வைக்குப்‌ பரிதாபகரமாக 
இருந்த து அவன்‌ நின்று கொண்டிருந்த காட்டு / | 


“அப்படியானால்‌ நாம்‌ இன்று இங்கேயே தங்கிவிட 
லாம்‌,” என்றாள்‌ மாங்குயில்‌. | 


“அதுதான்‌ நல்ல யோசனை. உங்களுக்கு அந்த நீல 
1D அறையை ஒழுங்குபடுத்தித்‌ தருகிறேன்‌,” என்று உத்‌ 
சாகத்தோடு சொன்னாள்‌ விடுதிக்காரி. LSS | | 


“ஓஒ, அந்த அறையா £ அது எங்களுக்கு வேண்டாம்‌,” 
என்று தன்னையுமறியாமல்‌ கத்தினாள்‌ மாங்குயில்‌. 

“வேறு அறை எதுவுமே காலி இல்லை. நீலநிற அறை 
யைத்‌ தவிர பிற அறைகளை எல்லாம்‌ வாடகைக்கு விட்டு 
விட்டேன்‌. எனவே. இம்முை றமட்டும்‌ அவ்வை றயில்‌ 
இங்கி விடுங்கள்‌. இனி வரும்போது வேறு ௮ை ற கருகி 
றேன்‌,” என்றாள்‌ விடுதிக்காரி. PAR tea eke ia 

“இது முன்னரே தெரிந்திருந்தால்‌ தங்குவதற்கு ஓப்புக்‌ 
கொண்டிருக்கவே மாட்டேன்‌. எல்லாம்‌ என்‌ தலைவிதி,” 
என்று அலுத்துக்கொண்டாள்‌ மாங்குயில்‌, பின்னர்‌ 
மாணிக்கத்தின்‌. முகத்தை ஏறிட்டுப்‌ பார்‌ த்தாள்‌. அவன்‌ 
பரிதாபத்திற்குரியவனாகவே நின்று கொண்டிருந்தான்‌. 
நிலைமையைச்‌ சமாளிக்க விரும்பிய அவன்‌, “பாதகமில்லை. 


17 


எந்த அறையானால்‌ ஈமக்கென்ன ? நீலநிற அறையிலேயே 
இன்று மட்டும்‌ தங்குவதால்‌ கேடு எனன 2 அந்த. அறை 
யிலேயே தங்கிவிடலாம்‌,'' என்று சொன்னான்‌. - | 


மாங்குயில்‌ அதை ஆமோதிப்பவளாகத்‌ தெரியவில்லை. 
முகத்தைச்‌ சுளித்துக்கொண்டாள்‌.. . இதைக்‌. காணச்‌ சகி 
யாத மாணிக்கம்‌, “நடந்தது சரி. இன்னும்‌ சிறிது நேரம்‌ 
தங்கிவிட்டு அதற்கு அப்புறமேனும்‌ இரயில்‌ ஏறி சென்னை 
நகருக்குச்‌ சென்று விடுவதுதான்‌ உத்தமம்‌ என்று எனக்குத்‌ 
கோன்றுகிறது,'' என்று தன விருப்பத்தைப்‌ பட்டும்‌ படா 
ததுமாகச்‌ சொன்னான்‌. | 

“இருந்தாற்போலிருந்து உங்களுக்கு இந்த யோசனை 
2தான்றக காரணம்‌ என்ன £ இரவோடு இரவாகப்‌ புறப்‌ 
பட்டுப்‌ போய்‌ சென்னையில்‌ செய்து முடிக்கவேண்டிய 
செயல்கள்‌ என்ன பாக்கி இருக்கின்றன ? எது எது எந்தக்‌ 
காலத்தில்‌ நடந்து முடியவேண்டுமோ, அது அது 
அந்த அந்தக்‌ காலத்தில்‌ நடந்து முடிந்தே இரும்‌, 
நாம்‌ இருவரும்‌ ஓன்று சேர்ந்ததுகூட. ஆண்டவனின்‌ . 
அனுக்கிரகந்தான்‌. நாம்‌ ஒருவரையொருவர்‌ முதன்‌ முத 
லாகச்‌ சந்திககும்போதே நான்‌ அப்படித்தான்‌ எண்ணிக்‌ 
கொண்டேன்‌. உங்களைச்‌ சந்தித்திராவிட்டால்‌ நான்‌ ஏதா 
யினும்‌ ஒரு கன்னிகா மடத்தில்‌ சேர்ந்து என்‌ காலத்தையும்‌ 
பொழுதையும்‌ கழித்திருப்பேன்‌. என்னை ஒருவன்‌ காதலித்‌ 
தான்‌. எங்கள்‌ காதல்‌ நிறைவேறாமல்‌ முறிந்துவிட்டது. 
முதற்‌ காதல்‌ முறிந்துவிட்ட பிறகு இரண்டாவது முறை 
யாகக்‌ காதல்‌ விவகாரத்தில்‌ ஈடுபட்டு நான்‌ எமாற்றமடைய 
விரும்பவில்லை. உங்களுடைய கருத்து என்ன £ வெட்கம்‌ 
_ என்ற கடலுள்‌ நான்‌ நன்கு மூழ்கிக்‌ குளித்துவிட்டேன்‌. 
கெளரவக்‌ கரைக்கு என்னை அழைத்துச்‌ செல்லுகிறீர்களா 2 
அல்லது வெட்கக்‌ கடலுள்‌ வீழ்ந்தபடியே சாகச்‌ சொல்லு 
கிறீர்களா ?'' என்று உணர்ச்சியோடு கேட்டாள்‌ மாங்‌ 
குயில்‌. | | 


அவளது உணர்ச்சித்‌. தீயினால்‌ மாணிக்கம்‌ பனிக்கட்டி 
யாக உருகிக்கொண்டிருந்தான்‌. அவளது கைகளை ஆவ 
லோடு அணைத்துக்கொண்டு, “பெண்ணே. நான்‌ எத்தகைய 
மனிதன்‌ என்பதை நீ அறியமர்ட்டாய்‌. நான்‌ ஒரு புது 





18 


மைப்‌ பித்தன்‌. என்னை நீ நம்பு. நான்‌ உனக்கு எவ்விதத்‌ 
இங்குமே . செய்யமாட்டேன்‌. உன்னை o இன்பமாக . வாழ 
வைப்பதுதான்‌ என்லட்சியம்‌. இது சத்தியம்‌,” என்று 
அன்பொழுகக்‌ கூ மினான. 


அவள்‌ பதில்‌ எதுவுமே பேசாமல்‌ _ கின்றுகொண்டிருக்‌ 
தாள்‌. ஆண்‌ வர்க்கத்தையே  அறிந்துவிட்டவள்‌ போல 
இருந்தது அவள்‌ பார்வை. இங்ஙனம்‌ - இன்று தன்னை 
வெட்கக்‌ கடலிலிருந்து வெளியேற்றிச்‌ செல்ல விரும்புகிற 
மாணிக்கமும்‌ இன்னும்‌ கொஞ்சம்‌ நாட்கள்‌ சென்றால்‌ 
தன்னைத்‌ திரும்பவும்‌ அதிக ஆழமான அவமானக்‌ கடலுள்‌ 
அழ்த்திவிடத்‌ தயங்கமாட்டான்‌ என்பதையும்‌ அவள்‌ 
ஊடத்துவிட்டவள்‌ போலவே தோன்‌ றினாள்‌. — 


மாணிக்கம்‌ நினை த்தது சரியாகவே அமைர்துவிட்ட து. 
அவளுக்கு ஒரு காதலன்‌ ஏற்கனவே. இருக்கத்தான்‌ செய்‌ 
தான. ஏதோ.காலக்‌ கோளாறு காரணமாகக்‌ வைவிட்டு 
விட்டு ஓடிவிட்டான்‌. இத்தகைய அவளது இறந்ககாலச்‌ . 
சரித்திரம்‌ அவனது உள்ளத்தில்‌ இரக்க உணர்ச்சியை 
உண்டுபண்ணிவிட்ட து. | | 


இருவரும்‌ ஒருவரையொருவர்‌ பார்த்‌ துக்கொண்டிருக்‌ 
கும்போது விடுதிக்காரி. அங்கு வந்து சேர்ந்தாள்‌. அவள்‌ 
அவர்கள்‌ இருவரையும்‌ அழைத்துக்கொண்டு அவர்களுக்‌ 
காகவே ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள்‌ நுழைந்தாள்‌. 
பின்பு அவர்களைத்‌ தனிமையில்‌ விட்டுவிட்டுத்‌ தான்மட்டும்‌ 
வெளியே றிவிட்டாள்‌. | | | 


அறையின்‌ ஒரு மூலையில்‌ அரிகேன்‌ விளக்கு எரிந்து 
கொண்டிருந்தது. அறைமுமுதும்‌ வாசனைப்‌ பொருள்கள்‌ 
பரப்பப்பட்டு இருந்தமையால்‌ நறுமண வாடை காற்றில்‌ 
மிதம்‌ துகொண்டே இருந்தது. அலங்காரப்‌ பொருள்களை 
யும்‌ மீறி அவலட்சணம்‌ தலைகாட்டிக்கொண்டு தான்‌ இருக்‌ 
3௮: காரணம்‌; அது ஒரு பழங்காலக்‌ கட்டிடம்‌ என்பது 
தான ! சிவப்பு நிறப்‌ படுக்கை யொன்று அறையின்‌ பாதிப்‌ 


பாகத்தை அடை திதுக்கொண்டிருந்தது. குளீர்ந்‌ த காற்றோ 


அவர்களோடு கண்ணாம்பூச்சி விளையாடலாயிற்று!. 


19 


OS அக்க த்‌ தக்க உள்ளத்‌ே தாடுதான்‌ அவர்கள்‌ 
இருவரும்‌ அந்த அறைக்குள்‌ காலடி எடுத்துவைத்‌ ல்‌ 


ப ப. ப சன்னற்‌. ட்ட தாழிட 
எத்தனிக்கும்போது, யாரோ தடை செய்வதுபோல உணர்‌ 
தான்‌... அப்போது. மாங்குயில்‌ குறுக்கிட்டு, | “உன்னைத்‌ 
குடுத்து நிறுத்‌, தும்‌ தடைப்பொருள்கள்‌ ஆட்கள்‌ அல்ல ; 
கொக்கிகள்‌ 2” என்று நகைச்‌ ot DG 2. ௮ நிவை 
MILE | 

ன இருவரும்‌ ar படுகையில்‌ படுத்‌ dere 


டனர்‌. பொழுது இன்பமாகவே கழிந்தது ; இருப்பினும்‌ 
பொகீகெனப்‌ போய்விட்டது / 


மறுநாள்‌ பொழுது விடிந்ததும்‌ மாங்குயில்தான்‌ 
முதன்‌ முதலில்‌ எழுந்தாள்‌. மாணிக்கமோ அலுப்பு அதிக 
மாக இருந்தமையால்‌ அதிக நேரமாகியும்‌ கூட எழுந்திருக்க 
மனமில்லாமல்‌ தூங்க்க்கொண்டே இருந்தான்‌. அவ 
னுடைய மனதில்‌ ஏதேதோ இன்ப நிகழ்ச்கெள்‌ திரைப்‌ 
படக்‌ காட்சிகள்போல்‌ தோன்றித்‌ தோன்றி மறைந்தன. 


சீர்குலைந்த கூந்தலையும்‌, சிதைந்து இருந்த அடையை 
யும்‌ சீர்‌ செய்துகொண்டு சன்னல்‌ வழியாக வெளியே இயற்‌ 
கைக்‌ காட்சிகளைக்‌ காண முற்பட்டாள்‌ மாங்காயில்‌. உதய 
சூரியனின்‌ தங்க நிறமான கதிர்கள்‌ உலகப்‌ பொருள்கள்‌ 
அனை த்தையும்‌ தங்க நிறமாகக்‌ காட்டிக்கொண்டிருந்தன. 
அரை மணி நேரமாக அக்காட்சிகளை அனுபவித்‌ துக்கொண் 
டிருந்‌துவீட்டு அவள்‌ தன்‌ எதிர்கால வாழ்வை இன்பமாகக 
கழிக்கவேண்டும்‌ என்ற ஒரே திட்டத்தோடு அன்றாட 
வேலைகளில்‌ ஈடுபடலானாள்‌. | 


அப்போது ஒரு சப்தம்‌ கேட்டது. மாணிக்கம்‌ 
படுக்கையைவிட்டு எழுந்துவிட்டான்‌. இன்பமயமான தூக்‌ 
கத்தைவிட்டுவிட்டு எழுந்திருப்பது அவனுக்குச்‌ சிரம 
மாகவே இருந்தது. இருப்பினும்‌ வேண்டா வெறுப்போடு 
படுக்கையைவிட்டு எழுந்தான்‌. எழுந்ததும்‌ அவ னுக்குக்‌ 
காட்சி அளித்தவள்‌ Br ப. ! அவளைப்‌ பார்த்து, 


அப்படியானால்‌ 8 ணக. 
சிரித்து UT, கேட்டான்‌ 2 


ஒளித்து வைத்துக்‌ கொண்டு 
வள்பேரலக்‌ காட்‌ அளித்‌ தாள்‌ 
N 7 லட்சண [மாகக்‌ marta 
த இண்பமய 





9 


மாங்குயில்‌ ஒரு கட்டிட வேலை பார்த்துவரும்‌ இன்‌ 
சீனியா ஒருவரின்‌ புதல்வி. அவர்‌ மலைப்பிரதேசத்தில்‌ 
உள்ள ஆலங்கனி என்ற சிறு கிராமத்தை விட்டு விட்டு 
தன்‌ வாழ்க்கைச்‌ சக்கர த்தை நல்ல முறையிலே gi Mago 
காக சென்னை நகரிலே சிறுவயதிலேயே குடியேறியவர்‌ 
ஆவார்‌. அவர்‌ சென்னை நகரத்தில்‌ நுழையும்போது 
பையில்‌ கொஞ்சங்கூட பணமில்லாத நிலையிலேதான்‌ 
வாழ்ந்து வந்தார்‌. அவரது சுபாவத்தை ஊன்‌ றிக்‌ கவனிப்‌ 
பவர்கள்‌ அவர்‌ ஒரு பட்டிக்காட்டு ஆசாமி என்பதைத்‌ 
தெளிவாகத்‌ தெரிவித்து விடுவார்கள்‌. பரந்த மார்பும்‌ 
நெடிய தோளும்‌, கொழுப்பேறிய உடலும்‌, அவர்‌ ஒரு 
உழைப்பாளி என்பதைச்‌ தெளிவாக எடுத்துக்‌ காட்டின. 
பொறி இயல்‌ angst ஒருவரிடம்‌ கையாளாகச்‌ சேர்ந்து 
பத்து வருடகாலம்‌ கஷ்டப்பட்டு வந்தார்‌. அந்தப்‌ பத்து 
வருட உழைப்பின்‌ பலன்‌ அவரது ஓவ்வொரு அங்கத்திலும்‌ 
பிரதிபலித்துக்‌ கொண்டிருந்தது. நெற்றி வியர்வை நிலத்‌ 
தில்‌ விழ நேர்மையான முறையிலே பாடுபட்டு அவர்‌ பாது 
காத்துச்‌ சேமித்த பணம்‌ ஆயிரம்‌ ரூபாய்க்குச்‌ சிறிது 
அதிகமேயாகும்‌, தனக்கென ஒரு சொந்தத்‌ தொழிலை, 
இன்‌ றிலலாவிட்டா லும்‌ என்றாகிலும்‌ ஒரு நாள்‌ துவக்கியே 
தீர வேண்டும்‌ எனற திட்டமான எண்ணத்தோடு பாடுபட 
லானார்‌. பாட்டுக்குரிய பலன்‌ பையப்‌ பையக்‌ கைகூடி 
வந்தது. 


காலம்‌ அனுசரணையாக இருந்தபோது சூளைப்‌ பகுதி 
யில்‌ ஒரு பழைய கட்டிடத்தை அவர்‌ வாடகைக்குப்‌ பிடித்‌ 
அக கொண்டார்‌. அக்கட்டிடத்தில்‌ இருந்து கொண்டே 
நூதனமான  அடுப்புக்களை உற்பத்தி செய்யலானார்‌. 
அனாவசியமாக அவர்‌, பொருளையோ பொழுதையோ செலவு 
செய்ததே கிடையாது. சிறுகச்‌ சிறுக உற்பத்தியையும்‌ 
பெருக்கி வேலைக்காரர்களையும்‌ அதிகப்படுத்திக்‌ கொண் 
ee கண்ணுங்‌ கருத்துமாக இருந்துவந்த 







Le 


நாளா வட்டத்தில்‌ வாடகைக்‌ கட்டிடம்‌ சொந்தக்‌ கட்டிட 
மாக மாறியது. பணஞ்‌ சேரச்‌ சேர சொந்தமாக வாங்கிய 
பழங்கட்டிடத்தை இடித்துத்‌ தள்ளிவிட்டு நவீன நாகரிகத்‌ 
திற்கேற்ப நல்லதொரு கட்டிடத்தோடு . தொழிற்சாலையை 
யும்‌ அவ்விடத்தில்‌ அமைத்து விட்டார்‌. 


அவரால்‌ உற்பத்தி. செய்யப்பட்ட சாமான்களுக்கு 
நகரம்‌ முழுதும்‌ நல்லதொரு கிராக்கி இருக்கவே செய்தது. 
அடுப்புக்களோடு உலைக்களப்‌ பொருள்களையும்‌ உற்பத்தி 
செய்யலானார்‌. அப்புறம்‌ அடுப்படித்‌ களவாடச்‌ சரமான்‌ 
களும்‌, நீர்‌ கொதிக்க வைக்கும்‌ வேம்பாக்களும்‌ உற்பத்தி 
செய்யலானார்‌. . இவருடைய. உலோகப்‌ படைப்புக்களை 
வெகுவாகப்‌ பாராட்டிய சென்னை அரசாங்கம்‌ இவரோடு 
உலைக்களப்‌ பொருள்கள்‌ உற்பத்தி விஷயமாக ஓர்‌ உடன்‌ 
படிக்கை: கூடச்‌ செய்து கொண்டனர்‌ என்றால்‌ தொழில்‌ 
வளர்ச்சியைப்‌ பற்றிக்‌ கேட்கவா வேண்டும்‌ ? 


அவா எந்த எண்ணத்தோடு சென்னை நகர எல்லைக்‌ 
குள்‌ காலடி. எடுத்து. வைத்தாரோ, ABE எண்ணம்‌ 
நனவாகி விட்டது. ஆம்‌ ; அவர்‌ ஒரு பெரும்‌. பணக்காரர்‌ 
ஆடிவிட்டார்‌ | | 


அளவுக்கு . மிஞ்சி அவர்‌ ஆர்வத்தோடு இிரட்டிய . 
பொருள்‌ அவருக்கு இப்போதுதான்‌ சிறிது அவகாசத்‌. 
தைத்‌ தந்தது. பணம்‌ அவருக்கு ஒரு சிறு துரும்பாக மாஜி 
விட்டது. பணத்துக்கு என்ன செய்வது என்று சதா கால 
மும்‌ கவலைப்பட்டுக்‌ கொண்டிருந்த அவர்‌, இனிப்‌ பணத்தை. 
_ என்ன செய்வது என்று கவலைப்படத்‌ துவங்கி. விட்டார்‌. 
அவருக்குத்‌ தேவைகளோ குறைச்சல்‌ ; தேட்டமோ.. அதி 
கம்‌ ! நாள்‌ ஒன்றுக்கு நான்கு ரூபாய்‌ இருந்தால்‌ போதும்‌. 
ஆனால்‌ நாள்‌ வருமானமோ காற்பதுக்கும்‌ அதிகமாக 
இருந்தது 7 | a 


தோற்றத்தாலும்‌, அமைப்பா லும்‌ ஆள்‌ வாட்டசாட்ட 
மாக வலுமிக்கவராக இருந்தாரே தவிர, உள்ளத்தால்‌, 
உணர்ச்சியால்‌ ஒரு பச்சைக்‌... குழந்தைக்கு ஒப்பாகவே 
இருந்துவந்தார்‌. பணத்தோடு அவர்‌ உறவாடிய நேரத்தில்‌ 
தான்‌. விகயாவதி என்ற ஒரு சிறு பெண்‌ அவர்‌ வாழ்வில்‌ 


23 


குறுக்கிட்டாள்‌. அவளுக்கு அப்போது வயது பதினாறு 
தான்‌ இருக்கும்‌. பிறந்த நேரப்பலன்‌ காரணமாக பெற்றோர்‌ 
களை உயிரோடு காணும்‌ பேறு ௮ப்‌ பிள்ளைக்குக்‌ கிடைக்க 
வில்லை. அனாதையான அந்தப்‌ பெண்பிள்ளையை அவளது 
அத்தைதான காப்பாற்றி வந்தாள்‌. அத்தை ஒரு கொடு 
மைக்காரி. அத்தை தரும்‌ அவதியிலிருந்து எப்படியேனும்‌ 
தப்பிவிட வேண்டும்‌ என்று எண்ணித்‌ தவித்துக்‌ கொண்டி 
ருந்த நேரத்தில்தான்‌ அவளுக்கு அவரின்‌ உறவு திட்டியது. 
இருவரும்‌ ஒருவரை யொருவர்‌ நேசித்ததால்‌ இடைஞ்சல்‌ 
என்பது இம்மியும்‌ இல்லாமல்‌ இருவரும்‌ கணவனும்‌ மனை 

யுமாக இல்லற வாழ்வில்‌ ஈடுபடலாயினர்‌. — | 


அவர்‌ அவளை உள்ளன்போடு நேசித்து வந்தார்‌. 
அவள்தான்‌ அவருக்கு மனைவி, உறவு, தெய்வம்‌, உதவி 
எல்லாமும்‌. அவளது நளின சுபாவத்தையும்‌ நாணம்‌ 
மிகுந்த நடத்தையையும்‌ பார்த்துப்‌ பரவசமடைந்து அவர்‌, 
ஒரு குல மகளிடம்‌ எவ்வளவு அடக்க ஒடுக்கமாக நடந்து 
கொள்ள வேண்டுமோ அவ்வளவு அடக்க | ஓடுக்கமாக 
நடந்து கொண்டு வந்தார்‌. Jor அவளிடமிருக்துதான்‌ 
காதல்‌ என்ன என்பதை முதன்‌ முதலாகத்‌ தெரிந்து 
கொண்டார்‌. காதல்‌, முற்றிப்‌ பழுத்துக்‌ கனிந்தது அவர்‌ 
களின்‌ வாழ்வில்‌ ! 


காதல்‌ வாழ்வில்‌ ஈடுபட்ட அவர்‌, தொழிற்சாலையை 
அறவே மறந்துவிட்டார்‌. விதயாவதியோ அடக்க 
ஓடுக்கமாகத்தான்‌ வாழ்ந்து வந்தாள்‌. : அவள்‌ அவரைப்‌ 
புருஷன என்றுமட்டும்‌ கருதாமல்‌ பூசிக்கக்‌ கூடிய தெய்வம்‌ 
என்றும்‌ கருதிவக்தாள்‌. பணம்‌ நிறைய இருக்கிறது என்ற 
மமதையோ, தான்‌ இடும்‌ கட்டளைகளை நிறைவேற்ற வேலை 
யாட்கள்‌ ஏராளமாய்‌ இருக்கிறார்கள்‌ என்ற கர்வமோ அவ 
ரிடம்‌ துளியும்‌ கிடையாது. அவள்‌ அவ்வளவு அமைதி 
யோடு வாழ்ந்து வந்தாள்‌. அவளைவிட அவர்‌ அநேக 
ஆண்டுகள்‌ மூப்பு அடைந்தவராக இருந்துங்கூட ஒத்த 
வயதும்‌ ஓத்த நலனும்‌ நிறைந்த மெத்தச்‌ சிறந்த தம்பதி 
களைப்‌ போலவே குடித்தனம்‌ நடத்தி வந்தனர்‌. | 


இப்படியாக ஓராண்டு காலம்‌ அவர்கள்‌ வாழ்க்கைத்‌ 
தேரை உல்லாசமாக. உருட்டிவிட்டனர்‌. “இன்பத்தை 


24 


அடுத்துத்‌ துன்பம்‌ மறைந்து கடக்கும்‌" என்ப துதானே 
மாநிலங்‌ கண்ட உண்மையாகும்‌. அவள்‌ நிறைந்த கர்ப்பிணி 
யாக இருந்தாள்‌. அதை. ஓட்டிய பிரசவத்‌. இன காரணமாக. 
தான்‌ இறந்து போகக்கூடும்‌ என்பதை அவளே தெளிவாகத்‌ 
தெரிந்து கொண்டு விட்டாள்‌. மருத்துவர்‌ பலர்‌ அழைத்து 
வரப்பட்டனர்‌. மனைவியின்‌ எதிர்பாராத . சிரமத்தை 

எண்ணி எண்ணி ஏங்கிய அவர்‌, என்னென்னவோ முயற்சி 

கள்‌ எடுத்துக கொண்டு எப்படியே னும்‌ மனைவியைக்‌ காப்‌ 

ro றிவிட வேண்டும்‌ என்று கஷ்டப்படலானா ; பைத்தி 

யம்‌ பிடித்தவர்‌ போல அலையலானா. . இன்பபுரியாக 
விளங்கிய அந்த வீடு, இழவு வீடாக மாறிவிடக்‌ கூடாது 

என்பதுதான்‌ அவர்‌ மனக்‌ கவலை எல்லாம்‌ | 


எதிர்பாராத பெருங்‌ கஷ்டம்‌. on அருகாமை 
யிலேயே வந்து விட்டது. பெரும்பாடுபட்டு ஒரு பெண்‌ 
பிள்ளையை உலகுக்கு அளித்துவிட்டு. i Ba 
டாள்‌ வித்யாவதி. 


அவர்‌ சொல்லொணாத்‌ அயர LG ar a ன்‌ 
டிருந்தார்‌. கண்கள்‌ சிவப்பேறி தீப்‌ பிழம்பாக மின்னின. 
மனித வாடையே இல்லாத காட்டில்‌ லல ப. வு 
விரும்பினார்‌. | 


இழவு நிகழ்ந்த பின்னர்‌ ஒருமாத கால அளவு வரையி 
லும்‌ அவரிடம்‌ யாரும்‌ நெருங்கவே இல்லை. நெருங்குவதற்கு, 
அஞ்சினார்கள்‌ ! இறுதியில்‌ ஒரு ஆயாக்காரி, Les Gps 
தையை எடுத்துக்‌ . கொண்டு அவரிடம்‌ நெருங்கி, “இந்தப்‌ 
பிள்ளையை என்ன செய்யப்‌ போகிறீர்கள்‌. ஒருமாத. கால 
மாக நான்தான்‌ வளர்த்து வந்துள்ளேன்‌. இனி என்ன 
செயயப்போகிறாகள்‌ என்பதைச்‌ சொன்னால்‌ நல்லது, 
என்று கூறிக்‌ குழந்தையைக்‌ குழந்தைக்கு உரியவரிடம்‌ 
ட. முன்வந்தாள்‌. இதுகாறும்‌ குழந்தையின்‌ நினைவை. 
அறவே மறந்துருந்தார்‌ அவர்‌. பச்சிளங்‌ குழந்தையின்‌ 
பால்‌ வடியும்‌ முகத்தைப்‌ பார்த்ததும்‌ க நீர்‌ 
ஆறாகப்‌ பெருக ஆரம்பித்து விட்டது. . , அ அதது 


இருந்தாற்போலிருந்து அவருக்குத்‌ ட. 
ஞானோதயம்‌ தோன றியது. “இவளும்‌ தாயைப்போலவே 


20 


வளர்ந்து பெரியவளாகி விடுவாள்‌. என்னைப்போலவே 
ஓருவன்‌ இவளை மணந்துகொள்ள மூன்வருவான்‌. இவளும்‌ 
தாயைப்போலவே புருஷனை த்‌: தவிக்க விட்டுவிட்டு இறந்து 
போய்விடுவாள்‌. புருஷன்‌ . பித்துப்‌ பிடித்து அலைவான்‌. 
ஐயோ, இது என்ன. அநியாயம்‌ £'' என்று வாய்விட்டுப்‌ 
புலம்பினார்‌. Y 


உள்ளத்தில்‌ ஒருவித உண்மை ஓளி பட்டுத்‌ தெறித்‌ 
தது. “இவளது. தாயைத்தான்‌ என்னால்‌ காப்பாற்ற 
முடியவில்லை. இவளையாவது நல்ல முறையில்‌ காப்பாற்ற 
வேண்டும்‌,'—இதுதான்‌ அந்த உண்மை ஒளி. இதற்குக்‌ 
காரணம்‌, பெற்றெடுத்த பாசம்‌-— பிள்ளையின்‌ நேசம்‌. 


அந்தக்‌ குழந்தையைத்‌ தன்‌ இரு கைகளாலும்‌ வாரி 
எடுத்‌ துக்கொண்டார்‌. “என்‌ மனைவி சாகவில்லை. குழந்தை 
வடிவத்திலே. என்னோடு வாழ்ந்துவரவே செய்கிறாள்‌. 
என்னைவிட அதிக நாட்கள்‌ இந்த உலகத்திலே வாழத்‌ 
தகுதி. உடையவள்‌, என்று தனக்குள்ளாக அவர்‌ சொல்‌ 
லிக்‌ கொண்டார்‌. குழந்தையின்‌ முகத்திலே தாயின்‌ உரு 
வம்‌ தாண்டவமாடியது. குழந்தையை அன்போடு 
அணைத்து முத்தமிடலானார்‌ ! | 


அந்தக்‌ குழந்தையின்‌ பெயர்தான்‌ மாங்குயில்‌. அது 
அவருடைய நண்பராகிய தமிழாசிரியர்‌ ஒருவா வைத்த 
பெயர்‌ / குழந்தை பிறந்து ஓராண்டு ஓடிவிட்டது ; இரண்‌ 
டாவது ஆண்டு எட்டிப்‌ பார்த்தது. பிறந்தபோது இருக்‌ 
ததை விட வளர்ந்து வரும்போது வனப்பு அதிகமுடையவ 
ளாகவே விளங்கினாள்‌ மாங்குயில்‌. அவளது அழகைக்‌ 
கண்டு அவளுக்காகவே உயிர்வாழ விரும்பினார்‌ அவள்‌ 
தந்தையார்‌. | 


ஆண்டுகள்‌ சில சென்றன. தவழ்ந்து திரிந்த குழந்தை 
தத்தி விளையாடத்‌ . துவங்கினாள்‌. குழந்தையின்‌ குறு 
குறுப்பும்‌, வார்த்தெடுத்த வனப்பும்‌, அங்குள்ளோர்‌ அனை 
வரின்‌ கருத்தையும்‌ ஒருங்கே கவர்ந்துவிட்டன. நிமிர்ந்து 
இருந்த தோற்றம்‌, நீண்டு வளர்ந்த கூந்தல்‌, நெஞ்சங்‌ 
கவரும்‌ அழகு. அனைத்தும்கொண்டு விளங்கிய அவளை யார்‌ 
தான்‌ விரும்ப மாட்டார்கள்‌ ? 


26 


தந்தையைப்‌ போலவே உறுதி குலையாத உள்ளமும்‌, 
இன்பமாக வாழவேண்டும்‌ என்ற எண்ணமும்‌ குழந்தை 
யிடம்‌ நிறையத்‌ தென்பட்டன. குழந்தையோடு SEDE 
இடையறாது விளையாடிக்‌ கொண்டிருந்தார்‌. ஆனந்தம்‌ 
முழுவதையும்‌ FM குழந்தையால்‌ அனுபவிக்க முடியாதே 
என்பதற்காக அவரும்‌ அவ்வானந்துத்தில்‌ பங்குகொள்ள 
விரும்புபவாபோல இருந்தது, _. அவருடைய போக்கு / 
தான்‌ எங்கு சென்றாலும்‌ : அங்கெல்லாம்‌ அவனையும்‌ 
அமைத்துச்‌ சென்றா. அநேக தடவைகள்‌ _ தொழிற்‌ 
சாலைக்கு அழைத்துச்‌ சென்று தொழிலின்‌ அவசியத்தைப்‌ 
பற்றியும்‌ மனித உழைப்பின்‌ மாண்பைப்‌ பற்றியும்‌ மணிக்‌ 
கணக்காக அறிவுரைகள்‌ நிகழ்த்தி உள்ளார்‌. a 


தந்தையின்‌ சுபாவமும்‌ தாயின்‌ தோற்றமும்‌ கலந்த 
ஒரு கலவைப்‌ பொருளாக விளங்கினாள்‌ மாங்குயில்‌. — 
அவள்‌ சிறு பிள்ளையாக வளர்ந்து வரும்போதே அவர்‌ 
அவளுடைய பிற்கால வாழ்வுக்காக பற்பலக்‌ கற்பனைக்‌ 
கோட்டைகள்‌ கட்டலானார்‌. நிறையப்‌ பணக்‌ தக்‌ 
கொடுத்து ஒரு கல்ல பொருளை வாங்குவதைப்போல நிறை 
யப்‌ பணம்‌ செலவுசெய்து ஒரு நல்ல புருஷனை அவளுக்கு, 
வாங்கித்‌ தரவேண்டும்‌ என்பது அவருடைய தணியாத . 
ஆசை. தனனிடமிருந்த அளவு மிஞ்சிய பணத்துக்கு சரி 
யான செலவு முறை, மகளுக்கு நிலையான மணாளனை வாந 
கித்‌ தருவதுதான்‌ என்று பல நண்பர்களிடம்‌. அவரே 
வாய்விட்டுக்‌. கூறி உள்ளார்‌. ' இயலுமாயின்‌ ஒரு அரச 
குடும்பத்தைச்‌ சேர்க்க இளைஞனையே . வாங்கிவிடக்கட்‌ 
அவர்‌ தயாராக இருந்தார்‌. தன்னிடமுள்ள பொருள்‌ ser 
மகளுக்குப்‌ போதாமல்‌ போனாலுங்கூடப்‌ போகலாம்‌ என்று 
நினைப்போடு இன்னும்‌ அதிகப்படியான பொருளைச்‌ சேர்க்க 
வேண்டும்‌ என்ற ஆசையால்‌ சூதாட்ட வழிகளில்‌ தீவிர 
மாக இறங்கத்‌ துவங்கிவிட்டார்‌. சந்தை நிலவரம்‌ சரியாக 
அமையாத காரணத்தால்‌ குதாட்டத்தால்‌ பழி வாங்கப்‌ 
பட்டா. பேராசை . பேராபத்தில்‌. முடிந்தது. கைப்‌ 
பொருளை இழந்து கஷ்டப்படும்‌ பிலைமைக்கு HATTE 
விட்டார்‌. எல்லாம்‌ காலக்‌ கோளாறு! — 


, மாங்குயிலுக்கு வயது ஆறு ஆகிவிட்டது, அவளது: 
ததை தற்கொலை செய்துகொள்ளும்‌ அளவிற்கு மனம்‌. 


at 


ஓடிந்துவிட்டார்‌.. . தன்னிடமிருந்த . செல்வ. வளங்களை 
யெல்லாம்‌ ஒரு சேரத்‌ திரட்டிக்‌ கணக்கெடுத்து அதில்‌ ஒரு 
சிறு துளி அளவைத்‌ தன்‌. செலவுக்கு  ஓதுக்கிக்கொண்டு 
பாக்கப்‌ பொருள்‌ அனைத்தையும்‌: தன்‌. மகளுக்குத்‌. தனிப்‌ 
பட்ட சொத்தாக ஓதுக்கி வைக்கத்‌ தீர்மானித்தார்‌.” > 


காலம்‌ இருந்த நிலைமையில்‌ அமெரிக்க தேசம்‌ செல்வ . 
வளங்‌ கொழிக்கும்‌ நாடாக. விளங்கியது. பிற நர்ட்டவர்‌ 
கள்‌ எல்லோரும்‌ அமெரிக்காவிற்குச்‌. சென்று பாடுபட்டு 
உழைத்துப்‌ பணத்தைத்‌ திரட்டிக்கொண்டு தாய்‌ நாடுகளுக்‌ 
குத்‌ திரும்புவது வழக்கம்‌. அதையொட்டி மாங்குயிலின்‌ 
தந்தையாரும்‌ அமெரிக்கா செல்லுவதுதான்‌ சிறந்தது: 
என்ற முடிவிற்கு ale same nr: 0: ; | i 

.. சொத்துக்களைக்‌ கணக்கெடுத்துப்‌ பார்த்தபோது மக 
ளுக்காக ஆண்டு ஒன்றுக்கு ஆயிரம்‌ ரூபாய்கள்‌ அவரால்‌ 
ஒதுக்கித்‌ தர முடிந்தது. Qos விதத்தில்‌ அவளை அவர்‌ 


அவளது ஆயுட்காலம்‌ பூராவும்‌ காப்பா ற்ற முடியும்‌! 
இதற்கான பொறுப்பை தன்‌ இறந்த மனைவி வித்யாவதி 
Wer சொந்தக்காரரான ஒரு கனவானிடம்‌ ஓப்படைத்‌ 


இருந்தார்‌. 


இங்ஙனம்‌ மகளுக்குரிய மகத்தான கடமையை மன 
நிம்மதியோடு செய்து முடித்துவிட்டு அவர்‌ அமெரிக்கா 
ற்குப்‌ பயணப்பட்டு விட்டார்‌. : அவர்‌ திரும்பிவரும்‌ 
வரையிலும்‌ மகளைப்‌ படிப்பித்துப்‌ பாதுகாக்க வேண்டிய 
பொறுப்பை மனைவியின்‌: உறவுக்காரர்‌ மகிழ்ச்சியோடு 
ஏற்றுக்‌ கொண்டார்‌. ' ae rar Se a 


.... ஏறத்தாழ தன்‌ செலவுக்காக ஆயிர ரூபாய்‌ மட்டும்‌ 
எடுத்துக்கொண்டு அமெரிக்காவிற்குப்‌ புறப்பட்டுப்‌ போய்‌ 
விட்டார்‌. அவருடைய பையில்‌ சதா காலமும்‌ ஒரு பொருள்‌ 
இருந்‌ FUSES! என்றால்‌, அது அவரது மகள்‌ மாங்குயிலின்‌ 


புகைப்படமே ஆகும்‌. 


லோகநாதன்‌ எனற SOT OUT ONL Gt oor மாங்குயில்‌ 
ஒப்படைக்கப்‌ பட்டிருந்தாள்‌. அவர்‌ ஒரு வியாபாரி. வய 
தானவருங்கூட ! கம்பள விற்பனையில்‌ அவர்‌ கைதேர்ந்த 
சமர்த்தர்‌. அவரிடம்‌ அதிகப்படியான செல்வ வளம்‌ 





28 


சோந்து கொண்டிருந்தது. ஆகையால்தான்‌  மாங்குயிலை 
அவரிடம்‌. ஓப்புவித்துவிட்டு அவர்‌ அமெரிக்கா செல்லும்‌ 
அணிவைப்‌  பெறலானார்‌. அவர்‌ பயணப்படும்போது 
நண்பா லோகநாதனிடம்‌. சொன்ன வார்த்தைகள்‌. இவை 
தாம்‌ : “என்‌ மகளிடம்‌ நல்ல முறையிலே ஈடந்துகொள்ளுங்‌ 
கள்‌. நான செல்லுகிற இடத்திலே ஏதாவது நடந்து 
விட்டால்‌ நீங்கள் காம்‌ அவளைக்‌ காப்பாற்றவேண்டும்‌. ' 
அவளுக்கு அம்மா அப்பா எல்லாமும்‌ நீங்கள்‌ தாம்‌ |” 


மாங்குயிலின்‌ தந்தை எண்ணிப்‌ புறப்பட்டதைப்‌ போல 
அமெரிக்காவை எட்டிக்கூடப்‌ பார்க்கவில்லை. எனெனில்‌ 
அவரை ஏற்றிச்‌ சென்ற கப்பல்‌, இடைவெளியிலேயே ஒரு 
விபத்திற்குள்ளாகி இப்‌ பிழம்புகளால்‌ ஆக்ரெமிக்கப்பட்டு 
AES) விட்டது. acs 
மாங்குயிலுக்குத்‌ தன்‌ தந்தையின்‌ சாவு குறித்து 
நெடு நாட்களாக யாதும்‌ தெரியாது. லோகநாதன்‌ 
அவளைத்‌ தன்‌ வீட்டிற்கு அருகாமையிலிருந்த ஒரு பெண்‌ 
கள்‌ பாடசாலையில்‌ சேர்த்துப்‌ படிக்க ஏற்பாடு செய்‌ இருக்‌ 
தார்‌. அந்தப்‌ பள்ளிக்கூடத்து ஆசிரியைகள்‌ கங்கள்‌ 
உடமை எனன. என்பதைச்‌ சரிவர அறிந்தவர்களாகும்‌. 
நல்ல பண்பிற்கும்‌ படிப்பிற்கும்‌ அந்தப்‌ பாடசாலை அந்தப்‌ 
பகுதியிலேயே ஒரு பிரபலமான ஸ்தாபனமாகும்‌. அக்‌ கல்‌ 
அரியில்‌ தங்களுடைய பிள்ளைகளைப்‌ படிக்க வைத்துவிடும்‌ 
பட்சத்தில்‌ சமூகத்தார்களிடையே 'பெற்றோர்களுக்குச்‌ 
சிறப்பும்‌ பெருமையும்‌ நிச்சயமாக ஏ பட்டுவிடும்‌. அந்தக்‌ 
கல்லூரியில்‌ படித்து வெளியேறும்‌ பெண்கள்‌ களியாட்‌ 
டத்தின்‌ கருவூலமாகத்‌ திகழுவர்‌ என்பது திண்ணம்‌. 


மாங்குயில்‌ அந்தக்‌ கல்லூரியில்தான்‌ சேர்ந்து பாடம்‌ 
படித்துவரலானாள்‌. ஏனையப்‌ பெண்களைப்போல அதிகப்‌ 
படியான ஆனந்தத்திற்கு ஆளாகிவிடாமல்‌ அடக்க ஓடுக்கத்‌ 
தோடுதான்‌ வாழ்ந்து வரலானாள்‌. அவளது கட்டுப்பாடும்‌ 
கண்டிப்பும்‌ நிறைந்த வாழ்க்கையைச்‌ சிலர்‌. வியந்து . 
பேசினர்‌ ; சிலர்‌ குறைத்துக்‌ கூறினர்‌. அவளைக்‌ கட்டுப்‌ 
படுத்திக்‌ கண்காணிப்போடு வளர்த்‌ திருக்க முடியுமானால்‌; 
அவள பாரத தேசத்தின்‌ தலைசிறந்த உத்தமியாகவும்‌ 
தலைவியாகவும்‌ இகழ்ந்திருக்கக்கூடும்‌ என்ப தில்‌ தினையளவும்‌ 
Burd ve | >. | 


29 


ஒரு பெண்‌ எந்த அளவில்‌ வாழவேண்டுமேர்‌ அந்த 
அளவுக்குச்‌ சற்று அதிகப்படியான அளவிலேயேதான 
மாங்குயில்‌ வளர்ந்து வந்தாள்‌. அவளோடு நெருங்கிப்‌ 
பழயெ தோழிகளைப்‌ பற்றிக்‌ கேட்கவேண்டியதே இல்லை. 
-அவாகளுக்கெல்லாம்‌ ஒரே ஒரு ஆசை. அது, ஆண்களைப்‌ 
பற்றிய இரகசியங்கள்‌ அனை த்தையும்‌ அறிந்துகொள்ள 
வேண்டும்‌, என்பதுதான்‌. அவ்வாசை, மாங்குயி லுக்கும்‌ 
லேசாக இருக்கவே செய்தது. அண்களைப்‌ பற்றிய உண்‌ 
மைகளை அனுபவத்தால்‌ அறியமுடியாத அப்பெண்கள்‌ 
கற்பனைகள்மூலம்‌ கதை கதையாகப்‌ பேசத்‌ துவங்கிவிடு 
வார்கள்‌. அப்‌ பேச்சுக்களில்‌ தன்னை மறந்து ஈடுபட்டுவிடு 
வாள்‌ மாங்குயில்‌. 


ய்‌ யாராவது ஒரு மாணவன்‌ தப்பித்‌ தவறி அவர்களுடைய 

விடுதிக்குள்‌ நுழைந்துவிட்டாலும்‌ சரி, அல்லது ஒரு 
மாணவி யாராவது ஒரு groso உலாவுவதைப்‌ 
பார்த்துவிட்டாலும்‌ சரி, அன்று அந்தக்‌ கல்லூரி முழுதும்‌ 
கதை கதையாகப்‌ பேசத்‌ துவங்கிவிடுவார்கள்‌. யாராவது 
26 இளைஞனுக்கு (கற்பனை ஆசாமி) காதல்‌ கடிதம்‌ 
எழுதுவது போல ஒவ்வொருத்தியும்‌ ஓவ்வொரு கடிதம்‌ 
எழுதி அதனை ப N படித்துக்‌ காட்டி மகிழு 
வார்கள்‌. ஆண்‌ பெண்‌ உறவுப்‌, ற்றிய ஆபாசமான கருத்‌ 
| அக்களைச்‌ சுவரில்‌ கரித்‌ துண்டுகளால்‌ எழுதுவதிலும்‌ அவர்‌ 
களுக்கு அமோகமான திருப்தி உண்டு. போதாக்குறைக்கு 
காதல்‌ கவிதைகளும்‌ கதைகளும்‌ அவர்களின்‌ கருத்தை 
வெகுவாகக்‌ கவர்ந்திருந்தன. காதல்‌ சம்பந்தப்பட்ட புத்த 
கங்களை எப்போ தும்‌ அவர்கள்‌ கைகளில்‌ காணலாம்‌ | 


இத்தகைய கல்லூரி வாழ்வு பெண்களின்‌ தனிப்பட்ட. 
வாழ்வில்‌  பிரஇபலிக்கமாட்டாது என்பதை ஓரளவுக்கு 
ஓப்புக்கொண்டா லும்‌, மாங்குயிலப்‌ பொறுத்தவரையில்‌ 
கல்லூரி வாழ்வு ஒரு அழியாத சின்ன மாகவே அவளது 
நெஞ்சில்‌ சுவடு எடுத்துவிட்டது. தந்தையிடமிருந்து 
பெற்றுக்கொண்ட தளராத நம்பிக்கையும்‌ உறுதியான 
உள்ளமும்‌ கல்லூரி வாழ்வில்‌ அடைய நேரிட்ட ஆபாசக்‌ 
கருத்துக்களுக்கு த்‌ தடைக்‌ கற்களாக நின்று துணை செய்து 
வந்தன; 





30 


ஒருவனுக்கு ஒருத்தி ; அல்லது ஒருத்திக்கு ஒருவன்‌ 
என்ற உண்மையைக்‌ கல்‌ லூரிப்‌ பெண்கள்‌ அவ்வளவாக 
ஓப்புக்கொள்ளுவதிலலை. ஒருதீதிக்குப்‌ பல காதலர்கள்‌ — 
இருக்கலாம்‌ ; அதுபோல ஒருத்தனுக்குப்‌ பல காதலிகள்‌ 
இருக்கலாம்‌ என்பதுதான்‌ அவர்களின ஏகோபித்த அபிப்‌ 
ராயம்‌. மாங்குயிலும்‌ இக்‌ கருத்தை முழு மனதோடு ஆத 
ரிக்காவிட்டாலும்‌ அரைமனதாக ட க 4 
செய்தாள்‌. ER 


“நான யாரையாவது காதலித்தால்‌, Beene eal 
ணம்‌ செய்துகொண்டு அவனோடு. - வாழ... ழு ற்பட்டுவிடு 
வேன்‌. எனக்கும்‌ அவனுக்கும்‌ தகராறு ஏற்பட்டுவிடும்‌ 
பட்சத்தில்‌, அவனோடு விவாக ரத்துச்‌ செய்துகொள்ள த 
தயங்கமாட்டேன்‌,” என்று அவள்‌ பலமுறை தன்‌ sta 
சகோழமிகளிடம்‌ கூறி உள்ளாள்‌. 


“தன்னை . எவனாவது ஒருவன்‌ யாரும்‌ அதியாத | 
வேளையில்‌ கட்டி இழு த்துக்கொண்டு ஓடி. விடுவான்‌,” என்று 
அவள்‌ பலமுறை கனவுகள்‌ கண்டிருக்கிறாள்‌. அமைதியான 
முறையிலே அணுகிக்‌ காதல்புரிபவனை விட ஆக்கிரமிப்பால்‌ 
அணுகிக்‌ காதல்‌ புரிபவனே சிறந்தவன்‌ என்பது அவளது 
அந்தரங்க ஆசையாகும்‌. | 


படித்துப்‌ பக்குவமான பருவத்தை - அடைந்துவிட்ட 
மாங்குயிலுக்குப்‌ பள்ளிப்‌ படிப்பு . கசப்பையே தந்தது. 
இலக்கியம்‌ இலக்கணம்‌ என்று எதையெதையோ சொல்லி, 
படிப்பவாகளுக்குச்‌. சொல்லித்‌ தரும்‌ பாடங்களை. அவள்‌ 
அறவே வெறுத்தாள்‌. அவளுக்குப்‌ படம்‌ வரைவதிலும்‌ 
பின்னல்‌ வேலைகளிலும்‌ பாண்டித்யம்‌ இருந்துவந்தது. 
ஓரளவு கணக்குத்‌ தெரியும்‌. மத'சம்‌_ந்தப்பட்ட சரித்திரம்‌ 
ஓரளவு தெரியும்‌. ஏனைய எதையுமே அவள்‌ அக 
டாள்‌. அறிந்துகொள்ள விரும்பவில 


எதிர்பாராதவிதமாக ஒருமுறை அவள்‌ படித்துக்‌ 
கொண்டிருந்த பள்ளிக்கூடத்துக்குள்‌ நுழைந்து, “உன்‌ 
படிப்பை முடித்துக்கொண்டு பள்ளிக்கூடத்தைவிட்டு வீட்‌ 
4.25 வருகறொயா?'' என்று கேட்டார்‌ லோகநாதன்‌. பள்ளிக்‌ 
கூடத்திலிருந்து எப்படியாவது வெளியேறி உலக வாழ்வில்‌ 


31 


ஈடுபட்டு, காலத்தையும்‌ பொழுதையும்‌... உல்லாசமாககி 
கடத்தலாம்‌ என்றெண்ணிக்‌ கொண்டிருந்த மாங்குயில்‌, 
லோகநாதனின்‌ விருப்பத்திற்கு இணங்குவதாகச்‌ சம்மதம்‌ 
' அளித்துவிட்டாள்‌. | ட | 


.. அந்த வயதான கம்பள வியாபாரி ஒரு. திட்டம்‌ போட 
மிருக்கார்‌... அதன்படி. தனது . ஐம்பதாவது வயதில்‌ Sor 
தொழில்‌ : விவகாரங்களை எல்லாம்‌ முடித்து மூட்டை 
கட்டிக்கொண்டு சென்னை நகரிலேயே ஒரு பங்களாவை 
விலைக்கு வாங்கி - இருந்தார்‌. அவருக்கு - ஒரு சபலம்‌, 
மாங்குயிலை மனைவியாக்கிக்‌ கொள்ள வேண்டும்‌ என்பதாக ! 
அதற்கு இதுதான . சரியான சந்தர்ப்பம்‌ என்பதாகச்‌ 
சதித்‌ திட்டம்‌ போட்டிருந்தார்‌. உண்பதுவும்‌ உடுப்பதுவும்‌ 
உறங்குவதும்‌ அல்லாமல்‌ அவர்‌ வேறு எவ்விதச்‌ செயலிலும்‌ 
விருப்பம்‌ இல்லாதவராகவே வாழ்ந்து வந்தார்‌. : 


மாங்குயிலை மனைவியாக ஆக்கிக்கொண்டால்‌ அவளி 
டம்‌ தனமாகச்‌ செல்வப்‌ பொருள்‌ எதையும்‌ அடையமுடி. 
யாது என்றாலுங்கூட, அவளது அழகுச்‌ செல்வத்தை அள 
வுக்கு மீறி அனுபவிக்க முடியும்‌ என்பதுதான்‌ லோகநாத 
னின்‌ அந்தரங்க எண்ணம்‌. அந்தக்கிழவனின்‌ மூளையை மாங்‌ 
குயிலின்‌ அங்கங்கள்‌ அவ்வளவு ஆழமாகக்‌. கவர்ந்‌ துவிட்‌ 
டன. அவளோ. பல விஷயங்களில்‌ சிறு பிள்ளையாகவே 
வாழ்ந்து வந்தாள்‌. ஆனால்‌ அவளை எல்லா விஷயங்களிலும்‌ 
பெரிய . மனுஷியாக . ஆக்கிவிடவேண்டும்‌ எனறு அந்தக்‌ 
இறவன்‌ அபார ஆசைகொண்டிருந்தான்‌. அவளை அருகில்‌ 
வைத்துக்கொண்டிருப்பது ஆனந்தச்‌ சுரங்கத்தை மடியில்‌ 
கட்டிக்கொண்டிருப்பதற்கு ஒப்பாகும்‌ என்பதாக. அவன்‌ 
எண்ணினான்‌. அவள்‌: கன்னிப்‌ பெண்ணாகவே தன்னிடம்‌ 
வருவாள்‌. அவளைக்‌ காதல்‌ பொருளாக மாற்றிக்‌ களிப்புக 
கடலுள்‌ ஆழ்த்திவிட வேண்டும்‌ என்பது. அவன்‌ ஆசை. 
பணத்துக்குத்‌ தன்‌ தயவை எதிர்பார்த்து இருக்கும்‌ ஏழைப்‌ 
பெண்‌ தன்‌ இச்சைகளுக்கும்‌ எண்ணங்களுக்கும்‌ ஏற்றபடி. 
அடிபணிந்து, அடக்க ஒடுக்கமாக நடந்‌ தகொள்ளுவாள்‌ 
என்று அவன்‌ முழுக்க முழுக்க நம்பினான்‌. 


இத்தகைய மிருகத்தனமான இச்சை லோகநாதனின்‌ 


உள்ளத்தில்‌ ஊசலாடிக்‌ கொண்டிருந்ததற்குக்‌. காரணம்‌ 





32 


அவனது கொழு கொழுத்த உடலும்‌ வலுப்படைத்த 
செல்வமும்‌ அகும்‌. a me ல்‌ 

நான்கு ஆண்டுகள்‌ நடந்து விட்டன. பள்ளியில்‌ " 
படிப்பதில்‌ ஆர்வமும்‌ ௮கீகரையும்செலுத்திய மாங்குயில்‌, 
படிக்கும்‌ நேரந்‌ தவிர ஏனைய நேரங்களில்‌ பின்னல்‌ வேலை 
களிலும்‌ தையல்‌ வேலைகளிலும்‌ ஈடுபடுவதையே குறியாகக்‌ ' 
கொண்டிருந்தாள்‌. அவளது பள்ளிப்‌ பருவம்‌ எனைய 
பள்ளிப்‌ பிள்ளைகளுக்கு உரியதுபோல வேடிக்கை விருந்து 
களில்‌ ௮ வைசியமாகச்‌ செலவு செய்யப்படவில்லை. 


லோகநாதன்‌ அவளின்‌ ஓவ்வொரு நடத்தையையும்‌ 
உனனிப்போடு கவனித்து வரலானான்‌. அவ அடிக்கடி 
பார்த்துக்‌ கொண்டிருக்க விரும்பினான்‌. எப்போதாவது 
யாரும்‌ இல்லாதவேளையில்‌, அவளது நெற்றியில்‌ அல்லது 
கன்னத்தில முத்தமிடத்‌ தவறமாட்டான்‌. அவனின்‌ 
அந்தரங்க எண்ணம்‌ என்ன என்பதை உணர்ந்து கொள்‌ 
ளாத நிலையில்‌, அவள்‌ அவனது ஓவ்வொரு செயலுக்கும்‌ 
சிரித்துக்‌ கொண்டு சந்தோஷப்படுபவள்போல நடந்து 
வந்தாள்‌. | 


ஒரு நாள்‌ மாலை லோகநாதன்‌ அவளைத்‌ தனிமையில்‌ 
சந்திக்க நேரிட்டபோது அருகில்‌ அழைத்து அணைத்துக்‌ 
கொண்டு பலவந்தமாக முத்தமிடலானான்‌. இதுகாறும்‌ 
உணராத ஒரு வெறி உணர்ச்சியை அவனது முகத்தில்‌. 
இருந்து தெளிவாக அறிந்து கொண்ட மாங்குயில்‌, மவ 
னின்‌ போக்கில்‌ சந்தேகம்‌ கொள்ளலானாள்‌. அவனது 
கைகளில்‌ இருந்த பரபரப்பும்‌, உள்ளத்தில்‌ இருந்த. துடி. 
தடிப்பும்‌, உடலில்‌ இருந்த பிரதிபலிப்பும்‌ அவளைச்‌ சித்திர 
வதைக்கு உள்ளாக்கிவிட்டன. தன்‌ உடலில்‌ இருந்து 
உரததையெல்லாம்‌ ஒன்று திரட்டிக்‌ கொண்டு அவனை 
அவள ஒரு உதறு உதறித்‌ தள்ளினாள்‌. பாவம்‌; அக்‌ கிழவன்‌ 
எதிர்பாராத எதிர்ப்பின்‌ காரணமாகப்‌ பலமாகத்‌ தாக்கப்‌ 
பட்டுத்‌ தரையில்‌ மல்லாந்து வீழ்ந்து விட்டான்‌. விழுந்து 
கிடந்த அக்‌ இழ நரியைப்‌ பார்த்து அவள்‌ சொன்னாள்‌ :-- 
“நான நாளைக்‌ காலையிலேயே உன்‌ வீட்டைவிட்டு வெளி 
யேறி விடுகிறேன்‌. உன்‌ நயவஞ்சகம்‌ எதுவும்‌ என்னிடம்‌ 
பலிக்காது என்பதை மட்டும்‌ நினைவில்‌ இறுத்நிக்‌ கொள்‌.” 


33 


மாங்குயிலின்‌ மனம்‌ புண்ணாகாதவாறு பக்குவமாக 
இன்னும்‌ சிறிது கால த்தைக்‌ கடத்திவிட்ட பின்னர்‌, படிப்‌: 
படியாகவும்‌. எதவாகவும்‌ தன்னுடைய காதலை. அவளிடம்‌ 
தெரியப்படுத்தி, ஆத்திரப்‌ புத்தியை அவசரப்பட்டு வெளிக்‌ 
காட்டாமல்‌ நடந்து கொண்டிருக்கும்‌ பட்சத்தில்‌, அக்‌ கிழவ 
னின்‌ மீ.து பரிதாபமும்‌ பச்சாதாபமும்‌ கொண்டு அவனையே 
அவள்‌ மணந்துகொள்ள வந்திருந்தா லும்‌ வந்திருக்கக்‌ 
கூடும்‌. அடக்கத்‌ துக்கு அடிபணியும்‌ சுபாவமும்‌, ஆவேசத்‌: 
துக்குப்‌ பகை கொள்ளும்‌ பண்பும்‌ அவளுக்குச்‌ சிறு 
பிராயத்திலிருந்தே இருந்து வந்தன. ட்‌ 


அவள்‌ ஆத்திரத்தோடு அந்த வீட்டை விட்டு வெளி 
Cums கொண்டிருந்தாள்‌. லோகநாதன்‌ அவனைப்‌ பார தீ 
துப்‌ பார்‌ தது அவலச்‌ சுவை பெருக்கொடுத்து ஓட, அழமாட்‌. 
டாதவனாக நின்று கொண்டிருந்தான்‌. 


அவனுக்கு அவளை நன்கு தெரியும்‌. அவள்‌ சொன்ன 
சொல்‌ தவறமாட்டாள்‌ என்பதையும்‌, ரோஷம்‌ டட ச்‌ 
என்பதையும்‌ அவன அறிவான்‌. எனவே இந்த இக்கட்‌. 
டான நிலையிலிரும்‌ து தனக்கு ஒரு சாதகமான நிலையை 
எப்படிப்‌ பெற முடியும்‌ என்பது குறித்துத்‌ தவிரமாக 
யோசித்தான்‌. தானாகப்‌  பழுச்சாசாதைக்‌ தடிகொண்டு 
பழுக்க வைக்க வேண்டும்‌ என்ற தவறான முடிவைக்‌ 


வெளியே சென்றிருந்த மாங்காயில்‌ எங்கெங்கோ 
சுற்றித்‌ திரிந்துவிட்டுத்‌ ; தன அறையில்‌ தன்னந்தனியாக: 
வந்து படுத்து உறங்கினாள்‌. அவள்‌ இம்மாதிரித்‌ குரங்கிக்‌ 
கொண்டிருக்கும்‌ போதெல்லாம்‌ லோகநாதன்‌ அவள து 
Ts: அருகே சென்று அவளை. முத்தமிட்டுவிட்டு வரு. 
வது வழக்கம்‌. அவள்‌ இச்‌ செயலை, தந்தை மகளுக்குக்‌: 
_ காட்டும்‌ பாசம்‌ என்றெண்ணிச்‌ சும்மா. இருந்து விடுவ து 
2 en அன்றும்‌ அது போலவே செய்து வரத்‌ தீர்மானித்‌ 
தான்‌. ஆனால்‌ இம்முறை அவனது செயலில்‌ மூக்கத்தன' 
மும்‌ முரட்டுத்தனமும்‌ AT 
உறக்கம்‌ கொள்ள முடியாத காரணத்தால்‌ Gore: 
நாதன்‌ படுக்கையை. விட்டு எழுந்து உட்கார்ந்தான்‌. aa, 
போது சரியான ஈள்ளிரவு- நேரமாகும்‌. மாங்குயில்‌ படுத்‌: 





34 


அத்‌ தூங்கிக்‌ கொண்டிருந்த மாடி அறைக்குச்‌ சென்றான்‌. 


வேட்டைக்குப்புறப்படும்‌ பூனை பதுங்கிச்‌ செல்‌ லுவதுபோல 


இருந்தது அவன்‌ போக்கு. மெதுவாகச்‌ சென்று கதவைத்‌ “ 


திறந்தான்‌. . அங்கு. அழகுப்‌. பொருளின்‌ அவதாரமான 
மாங்குயில்‌ தன்னை மறந்து தூங்கிக்‌. கொண்டிருந்தாள்‌. 


முட்டிக்‌ கொதித்துக்‌ கொண்டிருந்த மூர்க்கத்தனம்‌ நிறைந்த - 


ஆ 


உள்ளமும்‌, தட்டிக்‌ கழித்துவிட முடியாதபடி பரபரத்துக்‌ 


- கொண்டிருந்த கைகளும்‌ அவனை மிருகமாக ஆக்கிவிட்டன. 


வேற்று மனிதன்‌ ஒருவனின்‌ வேக்காடு நிரம்பிய உட 


லின்‌ பரிச உணர்ச்சி பட்டதும்‌, துள்ளி எழுந்தாள்‌ மாங்‌ 
குயில்‌. அவளைக்‌ கூப்பாடு போட்டுவிடாதபடி தடுக்கும்‌ 
எண்ண த்தோடு, அவள்‌ அருகில்‌ சென்று இறுகக்‌ கட்டிக்‌ 
கொண்டு எதேதோ சொல்லவும்‌ செய்யவும்‌ நினைத்தான்‌ 
லோககாதன. பூனை போல விளங்கியவள்‌ புலியாக மாறி 
விட்டாள்‌. தாவி எழுந்தாள்‌ ; தாக்கித்‌ தள்ளினாள்‌ ; தப்பித்‌ 


அக்‌ கொண்டாள்‌. பாவம்‌, அந்தக்‌ திழவனைப்‌ படாதபாடு. 


படுத்தி விட்டாள்‌. அவனைக்‌ கீமே. தள்ளி அவன்‌ வயிற்‌ 
மில்‌ தன்‌ முழங்கால்களை வைத்து, கழுத்திலே கைகளை 
அழுத்தி, அவனைக்‌ கொல்லத்‌ SE காட்சி, சூர 
சம்கார காட்டியாக விளங்கிற்று, லு 
என்ன இருந்தாலும்‌, கலைத்து விடப்பட்ட தலைமயிரிலி 
GEHE, குலைத்து விடப்பட்ட ஆடைகளிலிருக்தும்‌ அவளு 
புனிதத்‌ தன்மை பாழாக்கப்பட்டிருக்க வேண்டும்‌ என்று 
தாமானிப்பது தவறுடையதாகாது. மாங்குயிலின்‌ Ew ms 
துக்கு ஆளாகிச்‌ சின்னாபினனப்படுத்தப்பட்ட லோகநா தன்‌, 
தரையிலே விழுந்து தலையிலே ஒரு காயத்தை அடைத்து 
விட்டான்‌. மேலும்‌ மாடிப்படியிலிருந்து உருண்டு விழுந, 
புத்தி சுவாதீனம்‌ இழந்து, உணர்ச்சியற்ற .புழுப்போல 


௩டைபாதையில்‌ நாலுபேர்‌ பறிகூக்கும்படியாகக்‌ டெ 


தான. 


தன்னையும்‌ தன்‌ ஆடைகளையும்‌ சீர்படுத்திக்‌ கொண்டு, 


இரவோடு இரவாக வீட்டைவிட்டு வெளியே கிளம்பினாள்‌ 


மாங்குயில்‌. ஊரைவிட்டு ஓதுங்கிவந்து, நதிக்கரையின்‌ 


ஓரமாக நடந்து கொண்டிருந்தபோ துதான்‌ அவ்வூரின்‌ 


பெரிய கடிகாரம்‌ ஒரு மணி அடித்தது. பொல்லாத வல்லி 


Y 


39 


ரவு போய்‌, ah விரும்புகிற எழிற்காலை எப்போது 
வரும்‌ என்று அவள்‌ ஏங்கித்‌ குவித்துக்‌ ' கொண்டி ருந்தாள்‌. 


| அவளுக்கு ஒரு போக்கிடம்‌ வேண்‌ டும்‌. அதை அடைவத ற்‌ 


குப்‌ பொழுது புலர்ந்தால்தான்‌ நல்லது. ஆகவேதான்‌ “பூ 
எப்பப்‌ பூக்கும்‌? பொழுது எப்ப விடியும்‌£' ESO முணு 


முணுத்‌ தபடியே நடந்து கொண்டிருக்காள்‌... 


்‌ நேரம்‌ ஆக ஆக அவளது ஆத்திரம்‌ தணிந்து விட்டது. 
ஆண்டவன்‌ தந்த உடலின்‌ அமைப்பே ஆபாசக்‌ களஞ்சிய 


WHO என்பதை அனுபவ ரீதியாக அறிந்து கொண்டாள்‌. 


அவ்வறிவு அக்கிழ்வனின்‌ மேல்‌ கொண்டிருந்த கோபத்தைச்‌ 
சிறுகச்‌ சிறுகக்‌ குறைத்து விட்டது. 


அந்த நள்ளிரவில்‌ ஆற்றங்கரையில்‌ அவள்‌ சென்று 
கொண்டிருந்த திக்கை எதிர்த்து ஒரு மாணவப்‌ பட்டாளம்‌ 
வந்தது.  அவ்விளைஞர்களின்‌ . “கண பார்வைக்கு ' 
Zu கூடாது. என்ற" எண்ணத்தோடு, 
அறக்குன்றம்‌' என்ற இடத்தில்‌ திரும்பி, அருகில்‌ 
இருந்த ஒரு சந்‌ இன்‌ வழியால்‌ நகருக்குள்‌ நுழைந்தாள்‌. 
அறிமுகம்‌ ஆகாத பாதையில்‌ அச்சம்‌ துணைவர. அவள்‌ 
ஆமைபோல்‌ மெதுவாக ஊர்ந்து கொண்டிருந்தாள்‌. கொஞ்‌ 
சத்‌தூரந்தான சென்‌ றிருப்பாள்‌. அதற்குள்ளாக அவளைப்‌ 
பின்பற்றி ஒரு ஆசாமி | வந்தார்‌. பின்‌. தொடர்ந்தவரின்‌ 
பிடியினின்‌ று தப்புவதற்காக நடையைக்‌ கொஞ்சம்‌ துரிதப்‌ 
படுத்தினாள்‌. ஒடுபவரைக்‌ கண்டால்‌ ட சும்மாவா 


இருப்பார்‌ £ 
பின்‌ தொடர்க்துவந்த த்க்‌ விரட்டிக்கொண்டே 


்‌. வந்து அவளை. வழி மறித்து நிறுத்திவிட்டார்‌. அவர்‌ 


அவளது காதில்‌ ஏதேதோ முணுமூணுத்தார்‌. அவரது 
பேச்சில்‌ இனிமை ததும்பி நின்றது. தோற்றத்தாலும்‌ 
பேச்சாலும்‌ அவர்‌ அவளது உள்ளத்தைக்‌ கொள்ளை 
கொண்டுவிட்டார்‌. அவரிடம்‌ அடிமையாகிவிட்ட அவள, 


தான்‌ தனிமையில்‌ வெளியேறியதற்குரிய காரணத்தையும்‌ 
வீட்டு விவகார விருத்தாந்தத்தையும்‌ அவரிடம்‌ ஒளிவு 


மறைவு இல்லாமல்‌ உரைத்தாள்‌. அவள்மேல்‌ ஆசையோடு 


. அனுதாபமும்‌ கொண்ட அவவிளைஞா, தன்னாலான உதவி. 


களைச்‌ செய்து கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து, 


36 


தன்னோடு வந்து. தங்கி இருக்கும்படியும்‌ தாழ்மையுடன்‌ 
கேட்டுக்கொண்டார்‌. அவரை அவள்‌ முழுதும்‌ ஈம்பிவிட்‌ 
டாள்‌. அவருக்கே அடிமையாகி விட்டாள்‌ என்றால்‌: 
கேட்பானேன்‌ ? | 

அவவிளைஞர்‌ பார்ப்பதற்கு அழகிய தோற்றமும்‌, 
பகுத ற்கு இனித்த பண்புகளும்‌ உடையவராக இருந்தார்‌. 
அவா சென்னையில “அமைந்தகரை என்ற பகுதியில்‌ ஓர்‌ 
ஓட்டலில்‌ தங்கி இருந்தார்‌. அவர்‌ மாங்குயிலை அழைத்துக்‌ 
கொண்டு தான்‌ தங்கி இருந்த இடத்திற்கு வந்துசேர்ந்தார்‌. 
அங்கு அவளுக்குச்‌ சகல வசதிகனாம்‌ செய்து தந்தார்‌. 


புதிதாகக்‌ குடித்தனம்‌ புகுந்த அறையில்‌ சிகரெட்டுத்‌ 
துண்டுகளும்‌, படித்துக்‌ கிழித்தெறிந்த பத்திரிகைத்‌ துண்டு 
களும்‌ நிறைய மண்டிக்கிடந்தன. போதாக்குறைக்கு. 
பெண்களுக்குரிய இரவிக்கைத்‌ துணிகள்‌ இரண்டும்‌ ஒரு. 
மூலையில்‌ ஒதுங்க கிடந்தன. அவற்றை மாங்குயில்‌ 
பார்த்துவிட்டாள்‌ என்பதைப்‌ புரிந்துகொண்ட இளைஞர்‌. 
. சிரித்துக்கொண்டே சமாதானம்‌ சொல்லித்‌ தன்‌ டத்தை. 
யைப்‌ பற்றிச்‌ சத்தியமும்‌ செய்து கொடுத்தார்‌. தனக்கு 
இதுவரையிலும்‌ கலியாணமே ஆகவில்லை என்பதையும்‌ . 
அவளுக்கு அவர்‌ எடுத்துக்‌ கூறினார்‌. மாங்குயில்‌ அவரது 
சொல்லையும்‌ செயலையும்‌ எண்ணி யெண்ணிக்‌ குழப்பம்‌. 
அடைந்து விட்டவள்போலத்‌ தோன்‌ DO. ees 


அன்று இரவு இருவரும்‌ ஓரே படுக்கையில்‌ படுத்து: 
எழுந்தனர்‌. மறுநாள்‌ பொழுது புலர்ந்ததும்‌ இருவரும்‌ 
புத்துணர்வு பெற்றவர்கள்போல்‌ விளங்கினர்‌. லோக. 
நாதனின எந்தச்‌ செயலுக்காகக்‌ கோப்ப்பட்டு வெளியே றி 
னாளோ, அதே செயலுக்கு முன்பின்‌ அறிமுகம்‌ இல்லாத . 
புது ஆசாமியிடம்‌ அடிபணிந்து விட்டாள்‌. 


- அவளோடு புதிதாகத்‌ தொடர்புகொண்ட. இளைஞன்‌. 
அவள்‌ சொல்லிய குடும்பக்‌ கதை முழுதும்‌ முழுக்க முழுக்க: 
உண்மையாகவே இருந்ததை உணர்ந்து அதிசயமும்‌ அனு: 
தாபமும்‌ கொண்டான்‌. .. அந்நகரில்‌. வாழ்ந்துவரும்‌ ஏனைய 
வேசிப்‌ பெண்களைப்போல்‌ அல்லாமல்‌, மாங்குயில்‌ . உயர்‌ 
குடும்பத்தைச்‌ சேர்ந்த பெண்ணாக வீளங்யெ அ அவனுக்குப்‌ 


37 


பெரும்‌ மனக்கலக்கத்தையே தந்தது. அவன்‌ ஓரள 
வுக்கு உலக. உண்மையை. அறிந்தவனாதலின்‌ ஒரு பெண்‌ 
. முதன்முதலாகத்‌ . தன்னால்‌ சீரழிந்து போவதை அவன 
' விரும்பவில்லை. சீரழிந்து போன பெண்களைத்‌ தன. சிறி 
றின்பத்துக்காக பயன்படுத்தத்‌ தயங்கமாட்டான்‌ என்றா 
. லும்கூட, ருற்று விளங்கும்‌ ஒரு பெண்ணைச்‌ சிறுமைப்‌ 
்‌ படுத்த அவன்‌ விரும்பவே இல்லை ! 4 


நள்ளிரவில்‌ அவன்‌ மாங்குயிலைச்‌ சந்தித்ததும்‌ அவ 
ளைத்‌ தன்‌ அறைக்கு அழைத்துச்‌ சென்று, தான விரும்பி 
யதை அவளிடமிருந்து பெற்‌ றுக்‌ கொண்டு, அவள்‌ விரும்பு 
இற பணத்தையோ பொருளையோ கொடுத்துவிட்டால்‌ அத்‌ 
தோடு அந்த அத்தியாயம்‌ முடிந்துவிடும்‌ எனறு எண்ணி 
னான்‌. ஆனால்‌ அவ்வத்தியாயமோ முடிவடையாமல்‌ தொடர்‌ 
கதையாக வளர்ந்து விட்டது, 


. அவன்‌ அவளை அழைத்து, “பேதைப்‌ பெண்ணே, 
உனக்கு. நான்‌ பெரும்பிழை செய்‌ துவிட்டேன. என்னை 
மன்னித்துக்‌ கொள்‌. என்னை மறக்க முடியுமானால்‌ மறந்து 
MO. நான்‌. இந்தத்‌ தேசத்தை விட்டே இன்னும்‌ சில 
வாரங்களில்‌ வெளியேறப்‌ போகிறேன்‌. ' திரும்பிவராம 
லேயே இருந்தாலும்‌  இருந்துவீடுவேன்‌,' என்று 
சொன்னான்‌. | 


மாங்குயில்‌ அவனது வார்த்தைகளைக்‌ கேட்ட பின்ன 
ருங்‌ கூடக்‌ கலங்காமல்‌ பதுமைபோல இருந்தாள்‌. காரணம்‌: 
அவளுக்கு அந்த நேரத்தில்‌ அவன்‌. மேல்‌ காதல்‌ என்பது 
சிறிதும்‌ இடையாது. அவர்களின்‌ ஒரு காள்‌ உறவு, அவ 
னைப்‌ பொறுத்தவரையில்‌ உல்லாசப்‌ பொழுதாகவும்‌, 
அவளைப்‌ பொறுத்தவரையில்‌ வாழ்க்கையின்‌ அனுபவ அறி 
வாகவும்‌ விளங்கிற்று. | | டத 


.. அவ்விளஞன்‌. அவளை விட்டுப்‌ பிரிந்து செல்லப்‌ 
போவதாகச்‌. சொன்னபோது, தான்‌ தனிமையிலும்‌ ஈண்‌ 
பர்கள்‌ அற்ற முறையிலும்‌ தனித்து வாழ . நேரிடுமே 
என்று எண்ணி மாங்குயில்‌ சிறிது மனவருத்தங்‌ கொண் 
டாளே தவிர, கருதிய காதல்‌ சிதைந்து விட்டதே என்றோ, 
ஆசைக்குரியவன்‌. அகன்று .விடுகிறான. என்றோ, அவள்‌ 

Qei—8 





38 


இம்மி அளவுகூட ' எண்ணி அழவில்லை. ஒரு. நாளுக்கும்‌ 
குறைந்த கால அளவை உடைய அவர்களின்‌ உறவு, ஒரு 
விபரீத உணர்ச்சியையும்‌ க்‌ து | பரப்பி 
பட ட | eye a hee ப 5 

இவள்‌ nee எழுந்து 3 joka ee | 
செய்து கொண்டாள்‌. அதற்கப்புறம்‌ எதிரே. நின்று 
கொண்டிருந்த இளைஞனைப்‌ பார்த்து, “நீங்கள்‌ இவ்வூரை 
விட்டு வெளிகாட்டிற்குப்‌ பிரிந்து செல்லும்‌ காலம்‌ வரையி 
லும்‌, நான்‌ உங்களோடு தங்கி. இருக்கவே விரும்புகிறே ன்‌. 
அதற்கு. மட்டும்‌ அனுமதி தந்தால்‌ நல்லது. அது நீங்கள்‌ 
எனக்குச்‌ செய்கிற பேருபகாரம்‌ BSP என்று. sn 
வாகக்‌ கேட்டாள்‌. EN | 


. அவள்‌ ட்டு கொண்ட முலை யும்‌, ee த்‌ துச்‌ 
சொன்ன விதமும்‌ அவன து உள்ளத்தில்‌ அனுதாப உணர்ச்‌ 
சியைப்‌ பெருக்கெடுத்து ஓடச்‌ செய்துவிட்டன. வாழ்க்கைப்‌ 
ர [றையில்‌ முட்டி மோதுண்டு இன்ப துன்பங்களைச்‌ சாரி 
வரப்‌. புரிந்து கொள்ளாத ஒரு இளம்‌ பெண்ணின்‌ வாழ்வை | 
முதன்‌ முதலாகப்‌ பாழ்படுத்திவிட்ட கொடுமை, சதாகால்‌ 
மும்‌ அவன oe GUMS ப இருந்தது! 


அவள்‌ அவனைப்‌ ஆதரவாளனாக நம்பி அடைக்கலம்‌ 
புகுந்தபோது அறியாப்‌ பேதையாகவும்‌ அனுபவமில்லாத 
பெண்ணாகவும்‌ இருந்து வந்தாள்‌. அதனால்தான்‌ அவன்‌ 
அவள்மாட்டு அனுதாபமும்‌ அன்பும்‌. கொண்டான்‌. அவ்‌ 
ளது வேண்டுமகாளுக Kö இணங்கிவிட்டான்‌, - அவள்‌ 
அருகில்‌ சென்று, “அன்‌ ou, இது உன்‌ வீடு. உன்‌ இஷ்டப்‌ 
oe நடந்து கொள்ளலாம்‌, ்‌ என்றும்‌ கூறினான்‌. | | 


காலை ட்‌ லாம்‌ முடித்துக்‌ era ன்‌ 
னர்‌, மாங்குயில்‌ லோகநாதனின்‌ வீட்டுக்குச்‌ சென்று, அங்‌ 
இரும்‌ த தன்‌ உடைமைப்‌ பொருள்‌ களையெல்லாம்‌ எடுத்துக்‌ 
கொண்டு வந்து விடவேண்டும்‌ என்று 'திட்டமிட்டிருக்‌ 
தாள்‌. . திட்டத்தைச்‌ செயலாற்றும்போது கநா தனை & 
ச்‌ திக்கும்படியான சந்தாப்பம்‌ ஏற்பட்டு விட்டது. அவ 
னிடம்‌ தன்‌ திட்டம்‌ என்ன என்பதை அவள்‌ தெளிவாகச்‌ 


ல்‌ அதைக்‌ கேட்டதும்‌ ட தா ca 


39 


யால்‌ பீடிக்கப்பட்டவனை போல. பெருமூச்சு உயிர்த்தான. 
அவளோ gator  அல்ட்யெப்படுத்திவிட்டு புதுக்குடி 
. யிருப்பை நோக்கி நடந்தாள்‌. அங்கு பின்னல்‌ வேலைகளில்‌ 
ஈடுபட்டுப்‌ பொழுதைக்‌ கடத்தினாள்‌. அவளது போக்கில்‌ 
புதுமை: தெளிவாகத்‌ தெரிந்த அ. நிகழ்கால இன்பத்துள்‌ 
ஆர்வத்தோடு விளங்கிய அவள்‌, எதிர்காலத்தைப்‌ பற்றிச்‌ 
திறிதும்‌ சிந்திப்பவளாகத்‌ தெரியவில்லை ! | 


அவளுடைய காதலனுக்குப்‌ பெண்கள்‌ விஷயத்தில்‌ 
- அலாதியான... மரியாதை , உண்டு. . பிறருக்கு வேண்டு 
மென்றே. தீங்கு. செய்யக்‌ கூடாது . என்ற நினைப்பும்‌, 
HOT MED DU வாழ்வை ஆனந்தத்தோடு கழிக்க வேண்டு 
மென்ற ஆசையும்‌ அவனுடைய பிறவிக்‌ குணங்களாகும்‌. 
நீதி நேர்மை என்று சொல்லிக்‌ கொண்டு அதற்காக துன்‌ 
“ பத்தையும்‌ துயரத்தையும்‌ மேற்கொள்ள அவன தயாராக 
இல்லை. வாழ்வு இன்பமயம்‌ என்பதே அவன்‌ லட்சியம்‌, 


பழக்கம்‌ அதிகரிக்கவே அவனுக்கு அவள்மேல்‌ அனு 


தாபம்‌ நிறைந்த பரிவும்‌ அவளுக்கு அவன்மேல்‌ அசைக்க 


முடியாத ஆசையும்‌ உண்டாகிவிட்டன. 

. மாங்குயில்‌ ஓரு சிறந்த அழகி. ஆகவே அவனைத்‌ 
தன்‌. நண்பர்களிடமெல்லாம்‌ அழைத்துச்‌. சென்று அறி 
முகப்படுத்தி வைத்தான்‌. பகிரங்கமாகவே. அவன்‌ அவ 
ஆரத்‌ தன்‌ மனைவி என்று சொல்லி வந்தமையால்‌ இருவரும்‌ : 
எல்லா... இடங்களுக்கும்‌ இணைபிரியாமல்‌ போய்‌ வந்து. 
கொண்டிருந்தார்கள்‌. நாள்‌ ஆக ஆக அவனுக்கு அவளும்‌. 
அவளுக்கு அவனும்‌. என்ற. முறையில்‌ ஒழுகிவரலாயினர்‌. 
வாழ்க்கையின்‌ ஆழ்ந்த தத்துவங்களெல்லாம்‌ அவர்கள்‌ 
வாழ்வில்‌ தவிடு பொடியாயின. | a வல்‌ 

சென்னை நகரில்‌ மருத்துவத்‌ தொழிலில்‌ ஈடுபட்டு 
விளயெ அவ்விளைஞனுக்கு வெளிகாட்டில்‌ உத்தியோகம்‌ 
ஒன்று காத்துக்‌ கடந்தது. . அவவுத்தியோகத்திற்குரிய உத்‌. 
திரவை அவன்‌ ஒவ்வொரு நாளும்‌. எதிர்பார்த்துக்‌ கொண்டி. 
ருந்தான்‌. “இன்றுவரும்‌,: நாளைவரும்‌,' . என்று எண்ணி 
யெண்ணி ஈரம்களைக்‌ கடத்திவரும்‌ அவனுக்கு, மாதங்கள்‌ 
- பலவாஇியும்‌ உத்திரவு கைக்கு வந்து சேரவில்லை... இனறு. 
போய்‌ விடுவான்‌, கானை போய்விடுவான்‌, என்று எண்ணி 





AG 


எண்ணிப்‌ பயந்துவாழ்நத மாங்குயிலுக்கும்‌ மாதங்கள்‌ பல . 
ஆக ஆக மனப்பயம்‌ முழுதும்‌ மாறிவிட்டது. ஏறத்தாழ 
ஓராண்டுகாலம்‌ இம்மாதிரியாக ஓடி. விட்டது. ea 

துவக்க காலத்தில்‌ வாழ்க்கைக்கேற்ற ண்பன்‌. 
இடைத்துவிட்டான்‌ என்ற நினைப்பில்‌ மாங்குயில்‌ மகிழ்ந 
இருந்தாள்‌. மறு மறு மாதங்களில்‌ அவர்களின நட்பு 
அன்பாக மாறிவிட்டது. அப்புறம்‌ AUT] காதலாக 
உருவெடுத்து விட்டது! © ட | 

துவக்க காலத்திலேயே அவன்‌ . அவளைவிட்டுப்‌ பிரிட * 
இருப்பானாயின்‌ அவள்‌ அப்‌ பிரிவை ஒரு. சர்வ சாதாரண 
நிகழ்ச்சியாகக்‌ கருதிச்‌ சமாதானம்‌ பெற்றிருப்பாள்‌. 
அனால்‌ நட்பு காதலாக மாறி, காதல்‌ கரைபுரண்டு ஓடுகை 
யில்‌ பிரிவு நோயைத்‌ தாங்குவதென்பது சாமான்யமான 
சங்கதி அல்ல ! அவளது ஒவ்வொரு அங்கத்திலும்‌ அவன்‌ 
வாழ்‌$து. வரலானான. . ஆகவே அவன்‌ அவளைவிட்டுப 
பிரிகறான்‌ என்று சொன்னால்‌ அவளது உடம்பிலிருந்து 
ஒரு LGS பிரிகிறது என்றுதான்‌ பொரு... ஜி 


மாவ்குயில்‌ ஒருகாள்‌ அதிகாலையில்‌ எழுந்த தும்‌, 
சென்னை நகரை அடுத்துள்ள சிறு கிராமத்திற்குத்‌ தன்‌. 
தோழியருடன்‌ சென்றுவக்தாள்‌. லலிதா என்ற சிநேகிதி 
தன்னுடைய பிள்ளையை ஒரு ஆயாக்காரியிடம்‌ கொடுத்து 
வளர்த்துவச ஏற்பாடு செய்திருந்தாள்‌. அவ்வாயாக்காரி 
மின்‌ வீட்டுக்குத்தான்‌. போய்வந்தனர்‌. போயிருந்த 
தோழியருள்‌ இருவர்‌ இராமத்திலேயே தங்கிவிடவேண்டும்‌ 
என்று தீர்மானித்தனர்‌. . நகர வாழ்வின்‌ உற்சாகத்திலும்‌ 
ஓய்யாரத்திலும்‌ மயங்கிவிட்ட. மாங்குயில, அதற்குச்‌ 
சம்மதிக்கவில்லை. ல்‌ SE Asa IN 

மாங்குயில்‌ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து கவலை 
தோய்ந்த முகத்தோடு உட்கார்ந்துவிட்டாள்‌. “தன்‌ கோழி 
லலிதாவைப்போலத்‌ தானும்‌ ஒரு குழந்தைக்குத்‌ தாயாக, 
வேண்டும்‌. தனக்ககென ஒரு புருஷன்‌ தன்னை அன்போடு 
ஆதரிக்கத்‌ தரயாராக இருக்கவேண்டும்‌' என்று எண்ணி 
னாள்‌. இந்தச்‌ சமய த்தில்‌, “தன்‌ ஆசைக்குரியவன்‌ அயல்நாடு 
சென்றுவிடுவான்‌,” என்பதை நினைக்கும்போது நெஞ்சம்‌: 
நெருப்பாக மாறிக்‌ கொதுத்தது. a: 


41 


வாழ்வில்‌ தான்‌ செய்துவிட்ட மகத்தான குற்றத்தை 
எண்ணியெண்ணி ஏங்கினாள்‌... குணத்துக்கும்‌ பண்புக்கும்‌ 
மதிப்புத்தராதபடி, இன்பம்‌ ஒன்றையே இலட்சியமாகக்‌ 
கொண்ட வாழ்க்கையை நினைத்துப்‌ பார்த்துத்‌ தன்னைத்‌ 
தானே நிந்தித்துக்கொண்டாள்‌. கற்பின சிறப்பை மனதார 
நினைத்துப்‌ பார்த்துக்‌ கற்பு நழுவிய தன்‌ வாழ்வைத்‌ தானே 
கண்டி த்‌ துக்கொண்டாள்‌. சுருக்கமாகச்‌ சொன்னால்‌ ஏதோ 
வியாதியால்‌ பீடிக்கப்பட்டவள்‌ போல — வேதனையோடு 


தன ஆசை நாயகனை அழைத்து அவனிடம்‌ தன்னை 
முணந்துகொள்ளும்ப்டி மன்றாடிக்‌ கேட்டுக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்று உறுதி செய்துகொண்டாள்‌.” இராமத்தி 
லிருந்து சென்னைக்கு வந்ததும்‌ தங்கி இருந்த ஓட்ட லுக்கு 
ஓடினாள்‌. “எந்த இடத்திலும்‌ எந்த வேளையிலும்‌ தங்க 
ளுக்குள்‌ ஓத்து வாழ முடியாது என்ற நிலைமை ஏற்பட்டு 
விடுமாயின்‌,. தாங்களாகவே. பிரிந்து செல்லலாம்‌ என்று 
தானும்‌ தன்‌ ஆசைநாயகனும்‌ செய்துகொண்ட சபதத்தை 
அறவே மறந்துவிட்டாள்‌. அதற்கு மாறாகத்‌ தன்னுடைய 
புருஷன்‌ என்று அவனையும்‌, அவனுடைய மனைவி என்று 
தன்னையும்‌ பாவித்து பிரிக்கமுடியாததொரு பந்தத்தைப்‌ 
பெற்று வாழ்வதாக எண்ணிவிட்டாள்‌..! ட்‌ | 


மூடியிருந்த கதவைத்‌ தள்ளிவிட்டு மூர்க்கத்தனமாக 
நுழைகின்‌ ற பேய்க்கா ற்றைப்போல, அவ்விளைஞன்‌ நின்று 
கொண்டிருந்த அறைக்குள்‌ மாங்குயில்‌ நுழைந்தாள்‌. 
கதவுப்‌ பக்கமாக முதுகுப்புறத்தைத்‌ திருப்பிக்கொண்டு 
குனிந்தபடியே பெட்டிக்குள்‌ தன்னுடைய பொருள்களை 
எல்லாம்‌  அட்க்க்கொண்டிருந்தான அவள்து ஆசை 
நாயகன்‌. அவனுக்கு அருகில்‌ இன்னும்‌ பல. பெட்டிகள்‌ 
இடந்தன. அவை நன்கு பூட்டப்பட்டு, ஒன்றின்பின்‌ 
ஒன்றாகக்‌ இடந்தன. பெட்டிகளில்‌ எல்லாம்‌. லேபிள்கள்‌ 
ஓட்டப்பட்டிருந்தன. .மாங்குயிலின்‌ ... பொருள்களோ 
போட்ட இடத்தில்‌ போட்டபடியே கிடந்தன ! ae 


en லலிதா என்ற தன்‌ தோழியோடு மாங்குயில்‌ கிராமத்‌ 
துக்குப்‌. போயிருந்தபோது அவளது ஆசைநா யகனுக்கு 
அவன்‌ நெடுநாட்களாக எதிர்பார்த்திருந்த உத்திரவு 





42 


4 


வநது சேர்ந்தது. அதனால்தான அவன பயணத்துக்குத்‌ 
சயாராகக்கொண்டிருந்தான.. ்‌ RR 

மாங்குயில்‌ திரும்பி வருவதற்குள்ளாக அறையை 
விட்டு வெளியேறிவிடவேண்டும்‌ எனறு திட்டமிட்டிரும்‌ 
கான. அனால்‌. அவளோ எதாபாராதவிதமாக A 
சேர்ந்து விட்டாள்‌. இல்லையேல அவளுக்கு நீண்டதொரு 
கடிதத்தை எழுதி வைத்துவிட்டுத்‌ : தன்னுடைய பயணத்‌ 


தைத்‌ துவங்கி இருப்பான்‌. 


மாங்குயிலை அவன்‌ முகங்கொடுத்துப்‌ பார்த்தபோது | 
அவள்‌ சோகத்தின்‌ ஓரே வாரிசாக நின்றுகொண்டிருர்தாள்‌ 
அவள்‌ முகத்தில்‌ வெண்மை படர்ந்திருந்தது... அது BOG 
மையின்‌ அறிகுறி. அவள்‌ படும்‌ துயரங்‌ கண்டு அவனும்‌ 
துனபப்பட்டான்‌. ' கைகளை : நீட்டிக்கொண்டே அவளை 
அணுகினான : BE 


| “பேதைப்‌ பெண்ணே ! இன்று நான்‌ உன்னைவிட்டுப்‌ 
பிரியப்போகிறேன்‌. நீ இராமத்திலிருந்து இரும்புவத று 
குள்ளாக நான்‌ பயணப்பட்டுவிடலாம்‌ என்று நம்பி இருந 
தேன்‌. அனால்‌ எதிர்பாராதவிதமாக வந்து : சேர்ந்து! 
விட்டாய்‌. பாதகமில்லை... நடம்‌ துபோன _ நிகழ்ச்சிகளை 
மறந்துவிடு. இனி நீ இன்பத்தோடு வாழ முற்படு. உலகத்‌ 
நில்‌ இன்னும்‌ எத்தனையோ இளைஞாகள்‌ இருக்கிறார்கள்‌,” 
என்று அன்பு கனியப்‌ பேசினான்‌. | ee ம ௫ 
சிறிது நேரம்‌ மெளனமாக நின்றான்‌... திரும்பவும்‌ 
பேசினான்‌ : “என்னை அரசியலார்‌ வெகு தூரத்துக்கு 
அப்பால்‌. அனுப்புகிறார்கள்‌. நான்‌ -. அமெரிக்காவுக்குச்‌ 
செல்லுகிறேன்‌. எனவே எனனை . நினை த்துக்கொண்டிருப்‌ 
UDO பயனில்லை.” Se : Be ந்‌ sails 


வெகு சிரமப்பட்டு. மாங்குயில்‌ பேசினாள்‌ :. “நல்ல 
வேளையாக உங்களோடு ஸ்டேஷன்வரையில்‌. வந்து பயணப்‌ 
படுத்துவதற்கு வாய்ப்புக்‌ இடை த்தமைக்கு மகிழ்ச்சி அடை 
26 றன்‌. அவனைத்‌ திட்வெதற்கோ. குலை றகூறுவதற்கோ 
அவள தயாராக இலலை... ஏனெனில்‌ துவக்க காலத்திலேயே 
TS நிலையிலும்‌. பிரியத்‌ தயாராக... “இருக்கவேண்டும்‌ 


45 


என்பதைச்‌ சொல்லிவிட்டான்‌ அல்லவா £.எனவே அவனை 
அவள்‌ எப்படிக்‌ கன றகூற முடியும்‌ 8. | a 


.. அவள்‌ உள்ளம்‌ குழு AI தது. அவனை 
அப்படியே விழுங்கிவிடவேண்டும்‌ என்று விரும்பினாள்‌. 
'போகக்கூடாது' என்று கெஞ்சிக்‌ கேட்டுக்கொள்ள எண்ணி 
னான்‌. மீறிப்‌ போவதாகச்‌ சொன்னால்‌ விரைவில்‌ திரும்பி 
வர ்‌ துவிடவேண்டும்‌ எனறு உறுதி . பெற்றுக்கொள்ள 
நாடினாள்‌. இவவரும்‌ உள்ளப்‌ போராட்டங்களே தவிர, 
அவளால்‌. ஒரு வார்த்தைகூடப்‌ பேச இ இயலவில்லை. | அவன்‌ 
பயண தீ அக்கு துரிதப்பட்டுக்‌ கொண்டிருக்‌ கான்‌. BOUGHT 
பயணத்தைத்‌. 3 a 1 CG sitter றினாளே 
தவிர பயண த்தைத்‌ 5 தடுத்து நிறுத்துபவளாக இல்லை | 


cs நேரத்த தில்‌ அவனுடைய நண்பர்கள்‌ அநே, நகர்‌ 
அங்கு வந்து சேர்ந்தனர்‌. எவ்வா, ஸ்டேஷனுக்குச்‌ 
oe Y அங்கு . நடந்த அடலிலும்‌ பாடலிலும்‌ 
துயரத்தை ஓரளவுக்கு: மறந்தாள்‌ மாங்குயில்‌. அவனது 
பிரிவு அவனை வதைத்துக்கொண்டே இருந்தது. அவனைப்‌ 
பொறுத்தவரையில்‌ . அவள அ ee 
முக்யத்வம்‌ இல்லை... 


ரயில்‌ புறப்பட்டுவிட்டது. மாங்குயில்‌ ei 
துக்‌ கும்பிட்டாள்‌. அவனும்‌ கும்பிட்டான்‌. “$ கெட்டிக்‌ 
காரி. அறிவுடையவள்‌. ஆகையினால்‌ நம்‌ தொடர்பை 
மறந்துவிடு, நீ இனிமேல்‌ என்னை எதிர்பார்க்காதே. உன்‌ 
வாழ்வை. இனபமயமாக ஆக்கிக்கொள்ள நீ இப்போ தீ 
ஆயத்தம்‌. செய்துகொள்‌,” என்பு அதான்‌: உவ அவள 
குத்‌ தந்த கடைசி. அறிவுரை | | 


ரயில்‌ படுப ன று பிரிந்து சென்ற 
மருத்துவ இளைஞனின்‌ . நண்பன்‌ . ஓருவன்‌ _மாங்குயிலை 
அமைத்‌ ்‌ துக்கொண்டு ' நடக்கலானான்‌. அவனும்‌ மருத்துவ 
u ! பதினைந்து நிமிடங்கள்‌ இருவரும்‌ ஒருவரோ 
டொருவர்‌ கைகோர்த்துக்‌ கொண்டே. நடந்தனர்‌. அவன்‌ 
அவளிடம்‌. . ஏதேதோ சொன்னான்‌. அவள்‌ அவற்றைச்‌ 
சரியாகக்‌ காது. கொடுத்துக்‌. கேட்கவே இல்லை... ஆனால்‌ 
அவனோ . சோனை தையே. Sonus திரும்பச்‌ சொல்லிக்‌ 





44 


கொண்டிருந்தான்‌. அவன்‌ சொன்னதின்‌ சாரம்‌ இதுதான : 
அவளை அவன்‌ மணந்துகொள்ள விரும்பினான்‌. க 


உள்ளத்தில்‌ வேதனை பொங்கி. வழிந்தமையால்‌ காத 
லுக்கு இடம்‌ கிடைக்கவில்லை. எப்படியோ சமாளித்துக்‌ 
கொண்டு தங்கி இருந்த ஓட்ட லுக்கு வந்து சேர்ந்தாள்‌. . 


கணவனை இழந்த மனைவி எந்த விதத்தில்‌ கவலைப்படு 
வாளோ, அதேபோன்று மாங்குயி லும்‌ ' கவலைப்பட்டாள்‌. 
மிருகத்‌ தனமாக நடந்துகொள்ள விரும்பிய இரண்டாவது 
இளைஞனின்‌ தொடர்பு அவளது மனக்‌ கலக்கத்தைப்‌ பன்‌ 
மடங்காகப்‌ பெருக்கவிட்ட து. வருபவர்களுக்கெல்லாம்‌ 
வழியைத்‌ திறந்து காட்டிச்‌ சிறிது நேரம்‌ அடைபட்டுக்‌ 
கிடக்கும்‌ கதவு, வந்தவர்கள்‌ போனபின்பு அடுத்து வருபவர்‌ 
களை எதிர்பார்த்துத்‌ இறந்து நடப்பதுபோல மாங்குயில்‌ 
முதற்‌ காதலுக்கு வரவு கூறி பிரிவு கொடுத்தனுப்பிவிட்ட 
பின்னர்‌. அடுத்தவனுக்கு வரவு கூறத்‌ தயாராக இருப்பது 
தான்‌ நல்லது என்று பலரும்‌ கருதக்கூடும்‌. | a 


உள்ளம்‌ கவர்ந்தவனின்‌ — ஆசைக்கு ' அர்ப்பணித்து 
விட்ட தன்‌ உடலை, இனி அனனியனுக்கு எப்படித்‌ தரமுடி 
யும்‌ என்பதை எண்ணும்போது அவளது ஏக்கம்‌ பேரள 
வாகப்‌ பெருகிவிட்டது. காதலன்‌ போய்விட்டானே குவிர 
அவன்‌ உண்டுபண்ணிய களங்கமுமா போய்விடும்‌ 2 அவன்‌ 
இட்டுச்‌ சென்ற ஓவ்வொரு முத்தமும்‌ அனலாக மாறி 
அவளை வருத்திக்கொண்டே இருந்தன. அவள்‌ ஒரு விதவை 
யைப்‌ போல வாழ்ந்து வந்தாள்‌. வேற்று மனிதர்களை 
அவள்‌ விரும்பிப்‌ பார்க்கவே இல்லை. அடுத்தவனை ஆத 
ரிப்பது என்றால்‌ தன்னை Curs மாறறிக்கொள்ளுவது 
என்றுதான்‌ பொருள்‌ என அவள்‌ எண்ணினாள்‌. எனவே 
அவளது வாழ்வில்‌ வேறொரு ஆடவனுக்கு இடமே இடை 
யாது, இடம்‌ கொடுக்கவும்‌ அவள்‌ விரும்பவில்லை. . 


ஜோடியாக OUT LD SION & ஒரு இடத்தில்‌, ஜோடியாக 
இருந்‌ தவனை இழந்துவிட்டு அவனை நினைத்துகொண்டே . 
தனியாக வாழ்வது தாங்கொணாத துயரத்தைத்‌ தரக்கூட்‌. 
a எனபதை அனுபவத்தால்‌ அறிந்துகொண்ட மாங்‌ 
குயில்‌ மூட்டை முடிச்சுகளைக்‌ கட்டிக்கொண்டு அருகில்‌ : 





3 


தெற்குப்‌ பிரதேசத்தில்‌ வெற்றியூர்‌ என்று ஒரு. சிறு 
நகரம்‌ பிரபலமாக விளங்கிவந்தது. அந்நகரின்‌ spor gs 
தொகை ஏறத்தாழ பத்தாயிரமாகும்‌. நகரத்து வீதிகள்‌ 
அமைதியாகவும்‌ அழகாகவும்‌ இருந்துவநதன. அந்நகரத்தி 
லிருந்து ரயில்‌ மூலம்‌ பிரயாணம்‌ செய்யவேண்டுமென று . 
வீரும்புகிறவர்கள்‌ ஐந்துமைல தூரம்‌ ரோட்டுப்‌ பாதை 
யாக வந்து மானூர்‌ என்ற இடத்திலிருந்துதான்‌ ரயில்‌ ஏற 
முடியும்‌. . | 


அந்நகர தீதைச்‌ சுற்றி வளமான வயல்கள்‌ விளங்கின. 
STOOD நதிக்கரையை நோக்கி ஒரு சிற்றாறு ஓடிக்கொண்‌ 
டிருந்தது. அவவாற்றங்‌ கரைகளில்‌ வளர்ந்து அடர்ந்து 
பல மரங்கள்‌ கின்றன. | 


இநத மாதிரியான நிலப்‌ பரப்புக்களுக்கி௮டையே விளங்‌ 
இய வெற்றியூர்‌ என்ற நகரத்தில்தான மாணிக்கம்‌ பிறந. 
தான்‌. அவனது தந்‌ைத விண்ணூர்‌ என்ற பகுதியின்‌ 
ஐமீனதாராகும்‌. அந்த ஜமீன்தார்‌ பதவிக்கு பரம்பரை 
யாகவே அவர்களின்‌ குடும்பம்தான்‌ வாரிசாக விளங்இவக்‌ 
தீது. அவர மலேயா தேசத்தில்‌ பிறந்து வளர்ந்தவர்‌, 
மலேயாவிலிருந்து நாடு பெயர்ந்து இந்திய தேசத்திற்குள்‌ 
அழையும்போது அவரும்‌ இந்திய தேசத்துக்குள்‌ குடியேறி. 
இந்தியராக மாறிவிட்டார்‌. 

கீட்டுமுட்டுச்‌ சாமானகளுடன்‌ கட்டுத்‌ தடுமாறி இந்‌ 
திய தேசத்திற்குள்‌. வந்து காலடி. எடுத்துவைத்ததும்‌ 
மாணிக்கக்தைப்‌ பெற்றுத்‌ தந்துவிட்டு அவனுடைய _- 
STUTT அகால மரணம்‌ எய்துவிட்டாள்‌. 


. இந்திய தேசத்தினுள்‌ நுழையும்போது மாணிக்கத்தின்‌ 
.. தந்‌ைத ETT ாகவே இருந்தார்‌. பார்ப்பதற்கு அவர்‌ 
வாட்ட சாடடமாசவும்‌ வற்றாத உற்சாகம்‌ உடையவராக 


47 


அம்‌ விளங்கினார்‌. மலேயா தேசத்தில்‌ அயராது Lops 
துப்‌ பாடுபட்டதைப்போல இந்திய தேசத்தில்‌ பாடுபட்டு 
உழைப்பதற்கு வாய்ப்பு இல்லாததினால்‌ அவர்‌ சோம்பேறித்‌ 
தனமான: வாழ்க்கையை நடத்தி வரலானார்‌. உடன 
வாழ்ந்துவரும்‌ ஊர்‌ மக்களோடு. அவர்‌ நெருங்கிப்‌ பழத 
விருப்பப்படவில்லை. தான்‌ உண்டு தன்‌ வேலையுண்டு என்று 
தன்‌ வீட்டிற்குள்ளேயே இருந்து விடுவார்‌. மீன்‌ பிடிப்‌ 
பதிலும்‌ வேட்டையாடுவதிலும்‌ அவருக்கு விருப்பம்‌ அதி 
கம்‌. சிந்தனைக்கு ஏதாவது வேலை தரவேண்டும்‌ என்று 
ஏங்கித்‌ தவித்துக்கொண்டிருந்த அவர்‌, வீட்டிற்குள்‌ இருக்‌ 
கும்போது இரசாயன ஆராய்ச்சியில்‌ ஈடுபட்லானா. இவ 
ருடைய தனித்த மனப்பான்மையையும்‌ தளராத அறிவு 
ஓட்டத்தையும்‌ கண்ட ஊர்‌ மக்கள்‌, இவரை ஒரு அதிசயம்‌ 
பிறவி என்றே அழைத்து வந்தனர்‌.  நாட்டியமாடுவதற்‌' 
காக ஓதுக்கப்பட்டிருந்த நல்லதொரு மாளிகையை விலைக்கு 
வாங்கு, இரசாயன  ஆராய்சசிக்குரிய பண்டம்‌ பாத்திரங 
களால்‌ கிரப்பிவிட்டாரா. | BR 


அவர்‌ ஆராய்ச்சி நடத்திக்கொண்டிருந்த. அந்த மாளி 
கைக்குப்‌ பெயர்‌ “அறிவகம்‌' என்பதாகும்‌. வெற்றியூர்‌ 
நகரத்திலிருந்து ஐந்து நிமிடங்கள்‌ . நடந்தால்‌ ஆராய்ச்சி 
மாளிகையை அடைந்துவிடலாமென்றாலுங்கூட. A 
ஆராயச்சியானரை.. (அபூர்வப்‌ பிறவியை) காண்பதற்கு 
ஆயிரம்‌ மைல்‌ நடந்து முடிப்பதற்குரிய காலம்‌ வரையிலும்‌ 
காததிருக்கவேண்டி நேரிடும்‌. ஏனெனில்‌ அவர்‌ யார்‌ 
வைக்கு அரியவராகவே . வாழ்ந்து வந்தார்‌. மணிக்கணக்‌ 
காக, ஏன நாள்‌ கணக்காகக்கூட அந்த மாளிகையின்‌ 
கதவை அவர்‌ திறந்து வேலைக்காரர்களைக்கூட உள்ளே வரு 
வதற்கு அனுமதிப்பதில்லை. : உணவைக்கூட மறந்துவிட்டு 
ஒரேயடியாக ஆராய்ச்சியில்‌ ஈடுபட்டு விடுவார்‌. ate 


. அவருடைய இந்தக்‌ கட்டுப்‌ பெட்டியான வாழ்க்கை. 
முறைக்கு நெடுநாட்களுக்கப்பு றம்‌ ஒரு நாள்‌ கஷ்டம்‌ ஒன்று 
வந்து சோந்தது., வெற்றியூர்‌ நகரத்து வாரியான. ஒரு. 
பெண்‌ எதிர்பாராத விதமாக அவரது ஆராய்ச்சிச சாலைக்‌ 
குள்‌. நுழைந்துவிட்டாள்‌. அவள்‌ அழகும்‌... இளமையும்‌ 
பொருந்தியவளாகும்‌. அவளது. கணவன்‌ வாழ்க்கையில்‌ - 
வெற்றி... என்பதையே “அறியாத ஒரு. வக்கீல்‌ ஆவான்‌. 


48 


தன்னையும்‌ தன்‌ கணவனையும்‌ காப்பாற்றவேண்டும்‌ என்ற 
எண்ண த்தினலேயே அவள்‌ ,விண்ணூர்‌ ஐமீந்தாரை 
“அணுகி, அவரது செல்வத்தைக்‌ கொள்ளாயிட்டுச்‌ செல்ல. 
வேண்டும்‌ என்ற கருத்தோடுதான்‌ அவள்‌ அந்த மாளிகைக்‌ 
குள்‌ நுழைந்தாள்‌. அப்போது அந்த ஜமீன்தாருக்கு 
வயது நாற்பது. அவர மனைவியை : இழந்து ஒண்டிக்‌ 
கட்டையாக வாழ்ந்து வந்தார்‌. அவருக்கு உற்றார்‌ உற 
வினரைக்‌ காண நேரிட்டால்‌ ஒரே வெறுப்பாக இருந்தது. 
இந்தச்‌ கூழ்நிலையில்‌ அழகும்‌ இளமையும்‌ ததும்பிய 
ஓர்‌ பெண்ணைப்‌ பார்த்ததும்‌ அவருக்குச்‌ சபலம்‌ தட்டத்‌ 
துவங்கிவிட்டது. குடும்ப சுகத்தைத்‌ திரும்பவும்‌ பெற 
ஆசைப்படலானார்‌. கரார்‌: துரற்றுவரே. என்பதைக்‌ 
கூட பொருட்படுத்தாமல்‌ அவர்‌ அந்தப்‌. பெண்ணோடு 
அளவளாவத்‌ துவங்கிவிட்டார்‌. ஊர்‌ முழுவதும்‌ ஒரே 
பேச்சு. அவரது விபரிதமான . குடும்ப விவகாரத்தைச்‌ 
சுட்டிக்காட்டி ஊர்‌ மக்கள்‌ கேலி. பேசினர்‌. ஒருமுறை 
அவர்‌ அவளோடு கைகோர்த்துக்‌ கொண்டு ஊருக்குள்‌ 
நடந்து வரும்போது சில விஷமக்காரர்கள்‌ கல்லால்‌ எறிந்து 
கஷ்டப்படுத்தி விட்டார்கள்‌. | 


ஊரார்‌ மத்தியில்‌ தன்‌ கெளரவம்‌ சூறையாடப்‌ 
படக்கூடாது. எனப்‌ பயந்த அந்த ஓமின்தார்‌, தனது கள்‌ 
MÁ காதலை ரகசியமாகவே வைத்துக்‌ கொண்டார்‌. இந்த 
ரகசியக்‌ கள்ளக்‌ காதல்‌ ஏறத்தாம இரண்டாண்டுகள்‌ 
இனிய முறையில்‌ வளர்ந்து வந்தத. இரண்டாவது 
ஆண்டின்‌ இறுதியில்‌ அவள்‌ ஒரு பிள்ளையைப்‌ பெற்றுத்‌ 
தந்து, அவரை அப்‌ பிள்ளையின்‌ தந்தையாகவும்‌" ஆக்கிவிட்‌ 
பாள. 'அறிவகத்தில்‌' அப்‌ பிள்ளை வளர்ந்த து. ‘ 


சில மாதங்கள்‌ சென்றதற்குப்பின்‌ அவள்‌ ஜமீன்‌ 
தாரின்‌ ஆராய்ச்சி நிரம்பிய வாழ்க்கையில்‌ வெறுப்புக்‌ 
கொண்டு, பாழ்பட்டு நின்ற தன்‌ பழையகணவனை த்‌ தேடிக்‌ 
கொண்டு, ஓடிவிட்டாள்‌. ஓடும்போது பிள்ளையை பிள்‌ 
யின்‌ தந்தையிடமே ஒப்புவித்து விட்டாள்‌. நடந்ததை . 
யெல்லாம்‌ மறந்து விட்டு ஏதோ நெடும்‌ பயணம்‌ “சென்று 
திரும்பியதைப்‌ போல நினைத்துக்‌ கொண்டு, வக்கீலும்‌ தன்‌ 
மனைவியை ஆசையோடு ஏற்றுக்கொண்டுவிட்டான்‌. 


49 


ஐடிப்போனவளைப்ப ற்றிக்‌ கொஞ்சங்கூட அக்கரை. எடுது 
துக்‌ கொள்ளாமல்‌ எப்பவும்போல வாழ்ந்து . வரலானார்‌ 
ஜமீன்தார்‌. ஒடிப்போனவள்‌ திரும்பி வந்து தன்‌ கணவனை 

அடைந்த நாள்‌ ஞாயி ற்றுக்ழமையாகும்‌. ஞாயிற்றுக்கிழ. 
மைகளில்‌ குடும்ப சகிதமாக கட ற்கரைக்கு சென்றுவருவ து. 
வக்லுடைய வழக்கம்‌. Bal வழக்கத்தையொட்டி வக்‌& 
லம்‌ அவரது வழிதவறிய மனைவியும்‌, கையோடு கை: 
கோர்த்துக்‌ கொண்டு ஊராரின்‌ வியப்புக்கு இலக்காகி, 
கடற்கரைக்குச்‌ சென்று மனதார மகிழ்ச்சியை அனுப 
ón வீடு. திரும்பினர்‌. இதன்‌ பிறகு ஏறத்தாழ. 
இருபது ஆண்டுகள்‌ வாழ்க்கைத்‌ தேரை வளமான முறை 
யில்‌ நடத்தி வந்தனர்‌. இருபது ஆண்டுகளுக்கப்பு றம்‌ வக்க 
லின்‌ மனைவி இறக்துபோகவே, வக்லேமட்டும்‌ தனித்து 
வாழ்ந்து. வந்தார்‌. ஊர்‌ மக்களோ ஓயாமல்‌ ஒழியாமல்‌: 
அவர்களைப்பற்றி கேலியும்‌ கிண்ட லுமே செய்துவக்‌ காரர்கள்‌? 


தன்னந்தனியாக விடப்பட்ட கைக்‌ குழந்தைக்கு ஒரு, 
காதியை நியமித்து வளர்த்து வர ஏற்பாடு செய்திருந்தார்‌. 
ஜமீன்தார்‌. உடல்‌ அழகு ஒன்றின்‌ காரணமாகவே Ye 
Spon தாயிடத்தில்‌. பாசங்‌ கொண்டிருந்த ஜமீன்‌ 
தாம்‌, ஊர்‌ பழிக்கு அஞ்சி AS குழந்தைக்கு ஏதோ உதவி 
செய்ய முன்‌. வந்தாரே. தவிர, உள்ளத்தால்‌ அபிமானம்‌ 
ADDUTTES விளங்கினார்‌. தான்‌ செய்த. அருவெறுக்கத்‌ 
GEE காதல்‌ லீலைகனின்‌ நினைவுச்‌ சன்னமாக அம்‌ 
வளர்ந்து வருவதை அவர்‌. விரும்பவில்லை. 


வேண்டா வெறுப்புக்களிடையே அக்‌ குழந்தை: 
வளர்ந்து பெரியவனாகிக்‌ கொண்டிருந்தது. தாய்‌ வாழ்ந்து: 
வீழ்ந்த காட்சியை WS குழந்தை அறியவே aoe. அக: 
© பெயர்‌ தான மாணிக்கம்‌. 


மாணிக்கம்‌ தன்‌ தாய்‌ என்று ஒரு வயதான apa 
 ௯ஐயயே நம்பி இருந்தான்‌. அவள்‌ அவனுடைய தத்தை: 
யோடு மலேயா தேசத்திலிருந்து. இந்திய 'தேசத்திற்குக்‌. 
குடியேறிய ஒரு வேலைக்காரியாகும்‌. அவள்‌ ஒரு மலை: 
தேசத்துப்‌ பிறவியாவாள்‌... ஆழ்ந்த. மதப்பற்றும்‌. அசைக்க 

முடியாத தெய்வப்‌ பற்றும்‌ கொண்டு வீளங்கினாள்‌. . பார்ப்‌. 
பதற்கு யங்கரமான. தோற்றமுடையவளாக இருப்பாள்‌... 





80 


மாய ஜாலக்காரிமாதிரி அவள்‌ இந்த வீட்டிலே வாழ்ந்து 
வரலானாள்‌. அவளிடம்‌ எப்போதும்‌ ஒரு பைபிள்‌ புத்த 
கம்‌ கையில்‌ இருக்கும்‌. அது தோலால்‌ மூடப்பட்டு இரும்‌ 
புச்‌ சட்டங்களால்‌ கட்டடம்‌ செய்யப்பட்ட சிறந்த புத்தக 
மாகும்‌. அதனைக்‌ கையில்‌ எடுத்துக்‌ கொண்டுதான்‌ அவள்‌ 
எங்கும்‌ போய்‌ வருவாள்‌. உரத்த, விகாரமான குரலில்‌ 
அவள்‌ அதில்‌ உள்ள வாசகங்களைப்‌ பலரும்‌ கேட்கும்படி 
யாகப்‌ படித்துக்‌ கொண்டே இருப்பாள்‌. தன்‌ தாயார்‌ 
விட்டுச்‌ சென்ற புனிதமான சொத்துக்களில்‌ அந்தக்‌ கிழவி 
யும்‌ ஒருத்தி என்ற நம்பிக்கையில்‌. ஜமீன்தார்‌. அதக 
கிழவியைக்‌ கண்ணுங்‌ கருத்‌ துமாகப்‌ போற்றி வந்தார்‌. 


“அறிவகம்‌” என்ற அந்த. மாளிகைக்கு அக்‌ கிழவிதான்‌ 
பூரணவல்லமை பொருந்திய எஜமானியாவாள்‌. AGN 
தால்‌ வேலைக்காரியாக இருந்தாளே தவிர, நடை உடை 
பாவனைகளில்‌ எஜமானியைப்போலவே தோன்றினாள்‌. 
அவளுக்கு . வயது எழுபது  நடந்துகொண்டிருந்தது. 
இட்ட கட்டளையை எடுத்து நிறைவேற்றுவதற்கு ஏராள 
மான வேலையாட்கள்‌ காத்திருந்தபோதிலும்கூட அவள்‌ 
அதிகாலையில்‌ எழுந்து கஷ்டமான வேலைகள்‌ அனை த்தையும்‌. 
தானே செய்‌ .துமுடி த்‌. துவிடுவாள்‌. எஜமானன்‌ விநோதமான 
முறையில்‌ விஞ்ஞானத்தில்‌ . ஈடுபட்டிருந்த துதான்‌ அவ 
னக்கு வாழ்க்கையில்‌ உள்ள ஒரு பெரும்‌ வருத்தமாகும்‌. 
பயங்கரமான தேவதைகளைக்‌ கட்டுப்படுத்‌ துற காரியத்தில்‌ 
அவர்‌ ஈடுபட்டிருக்கறார்‌ என்றே அவள்‌ நம்பிவக்‌ தாள்‌. 
அவரது ஆராய்ச்சிச்சாலைக்குள்‌ அவள்‌ ஒரு முறைகூட 
நிழைநதது கிடையாது. . ஒருமுறை . ஜமீன்தாரிடம்‌ 
சென்று, . “ஐயா இந்த ஆராய்ச்சியை விட்டுவிடுங்கள்‌. 
கடவுள்பற்று மிகுந்த உங்கள்‌ தாயாரின்‌ மீது. ஆணையாகத்‌ 
கூறுகிறேன்‌. நீங்கள்‌ ஏதாவது நல்லகாரியத்தில்‌ ஈடுபட்டு, 
கடவுளின்‌ அணுக்கிரகத்தைத்‌ தேட... முற்படுங்கள்‌,” 
எனறு பணிவோடு கேட்டுக்கொண்டாள்‌. . அதற்கு அவர, 
“ஆகட்டும்‌, என்‌ இறுதிக்காலம்‌ Gan DUDES உகந்த 
தாகவே இருக்கும்‌,” என்று பதில்‌ கூறிவிட்டார்‌. | 

, அதிலிருந்து அக்ழெவி ஜமீன்தாரின்‌ நல்‌ வாழ்வுக்காக 
நாள்தோறும்‌ பிரார்த்தனைசெய்து வரலானாள்‌. ஜெனி of af 
என்பதுதான்‌ அக்‌ கிழவியின்‌ பெயர்‌, spe மனைவியுட 


51 


ஜமீன்தார்‌ நடத்‌ 5 திய சல்லாப த்தைக்கண்டு, அவள்‌ அடை தீ 
சஞ்சலத்திற்கு அளவே கிடையாது. பழிக்குப்‌ பழி வாங்‌ 
கும்‌ படலத்தில்‌ பகவான்‌ இறங்கிவிட்டான்‌ என்று பயந்து 
நடுங்கினாள்‌. ஒருமுறை ஐமீனத ஈரிடம்போய்‌, (“தூய்மை 
யற்ற உங்கள்‌ கள்ளக்‌ காதலியோடு நான்‌ வாழமுடியாது. 
ஒன்று அவளை விட்டுவிடுங்கள்‌ ; இல்லையேல்‌ எனனை LO றந்து 
விடுங்கள்‌” என்று கேட்டுக்கொண்டாள்‌. காம மயக்கத்‌ 
தில்‌ மூழ்கிக்‌ இடந்த ஐமின்தார்‌. அக்கிழவியின்‌ கேள்விக்குப்‌ 
பதிலே தரவில்லை. என்வே சீற்றமடைந்த கிழவி, மானி | 
கையை விட்டுவிட்டு ஊர்‌ ஓதுப்புறமாக இருந்த ஒரு கிறு 
a வீட்டுக்குக்‌ குடியேறிவிட்டாள்‌. வக்கீலின்‌ மனை வி 
ஐமீன்தாரை விட்டுப்‌ பிரிஈது சென்ற காலம்வரையி லும்‌- 
அதாவது ஏறத்தாழ இரண்டாண்டுகள்‌ PY ABANDO 
ய்‌ மாளிகைக்குள்‌ . அடியெடுத்து ¡AA at 


களங்கம்‌ நிறைந்த தன்‌ வாழ்க்கைக்கு ஒரு விடிவு 
காலம்‌ ஏ ற்பட வேண்டுமானால்‌, வீட்டிற்குள்‌ காலடி எடுத்து 
வைக்கும்படி. ஜெனி வீ வீயைக்‌ கேட்டுக்கொள்கா வேண்டும்‌. 
என்று விரும்பினார்‌ ஐமின்தார்‌. ஒரு. தடவை அவரும்‌ 
. அவரது கள்ளக்‌ காதலியும்‌ தோட்டத்தினுள்‌ உலாவிக்‌ 
கொண்டு வரும்போது, ஜெனி வீ வீ பைபிளை உரக்கப்‌ படித்‌. 
அக்கொண்டிருப்பதைப்‌ பாரத்‌ துவிட்டார்கள்‌. AGD 
மத்தின்‌ சின்னமாக விளங்கிய அவர்களைக்‌ கண்ணுற்றதும்‌, 
அடங்காத. கோபங்கொண்ட ஜெனிவீ வீ. 26. பெரும்‌. 
கல்லை rere வக்கீலின்‌ மனைவியின்‌ காலை. ஒழுக்க. எத்த 
னித நல்ல . .வேளையாகத்‌ - தப்பி. ஓடிவிட்டார்கள்‌. 
அக்‌ கள்ளக்‌ காதலர்கள்‌. - இனியும்‌ இங்கிருத்தல்‌ ஆபத்து, 
என்ற . நினைப்பிலும்‌, ஆராயச்சி. BONS வாழ்வில்‌ 6 TD 
ELE அலுப்பிலும்‌ சிரமப்பட்ட. வக்கீலின்‌: மனைவி. அதற்‌ 
SUL mb Ha. DEE A Pe 
வெளிய றி.வீட்டாள்‌.. 


“கள்ளக்காதலி Pra விட்டுவிட்டு ஓடிலிட்டர்‌ 
a ற பேச்சு ஊர்‌: முழுவதும்‌ பரவிவிட்வே' ஜெனி, விவி 
ஊரின்‌ Sao றமாக . வாழ்ந்துவந்த குடிசையை - விட்டு: 
விட்டு, அறிவகம்‌' என்ற மாளிகைக்கு. வுக்துசேர்ந்தாள்‌. 
புதிதாக iS வளர்ம்துகொண்டிருக்த பிள்ளையைத்‌ தவிர 
அம்‌ மாளிகையில்‌ எவ்வித மாறுதலும்‌ ஏ ori Gam? dea. 





IL 


அச்சிறு குழந்தையைப்‌ பயங்கரப்‌ பக்தியுடன்‌ அவள்‌ 
கண்காணித்து வந்தாள்‌. பாவத்தின்‌ சின்னம்‌ அக்‌ குழந்தை 
என்பது ௮௧ கிழவியின்‌ கருத்து. அக்‌ குழந்தை அவ்‌ வீட்டில்‌ 
வளரும்‌ வரையிலும்‌ அவ வீட்டிற்கு விமோசனமே இடை 
யாது என்பது அவளது மற்றொரு அபிப்ராயம்‌. 


இங்ஙனம்‌ NE குழந்தையிடம்‌ ஆத்திரமும்‌ அவரநம்பில்‌ 
கையும்கொண்டு வாழ்ந்துவந்த. ஜெனி வீ af அக்குழந்தை 
யின்பால ஒழுகும்‌ முகத்தையும்‌, பசுமை துள்ளும்‌ சிரிப்பை 
யும்‌ பார்த்தவுடன்‌ மனம்‌ இளக பச்சாதாபங்‌ கொண்டு, 
அக்‌ குழந்தையைக்‌ காப்பாற்ற வேண்டுமென்று. மனமா ற்‌. 
றம்‌, கொண்டுவிடுவாள்‌. நாள்‌ ஆக YE அவள்‌ அக்‌ குழந 
தையின வாழ்வில்‌ அக்கரையும்‌ அனுதாபமும்‌ காட்டத்‌ 
அவஙகிவிட்டாள்‌. சுருக்கமாகச்‌ சொன்னால்‌, ஒரு குழந்‌ 
தைக்குத்‌ தேவைப்படும்‌ தாயன்பையும்‌ உபசரிப்பையும்‌ 
திருவதற்குரிய மனப்‌ பக்குவத்தை ஜெனி வீ வீ பெற்று 
விட்டாள்‌. பையப்‌ பைய அத்‌ குழந்தையை தன்‌ குழந்தை 
யைப்போலப்‌ . பாவித்து அக்குழந்தையின்‌ வளர்ப்புக்காக 
நியமிக்கப்பட்ட தாதியையும்‌ வெளியே. அனுப்பிவிட்டாள்‌. 
_. அக்குழந்தையைப்‌ பொருத்தவரையில்‌ அவள்தான்‌ தாய்‌, 

தந்தை, சகலமும்‌ | | 

குடும்ப நடப்பு விவகாரங்களில்‌ அலுப்படைர்‌ துவிட்ட 
ஜமீன்‌ தார்‌, ஜெனி வீ வீ எதுசெய்தாலும்‌ சரி என்று ஒப்புக்‌ 
கொள்ளுகிற அளவுக்குப்‌ பணிவுடையவராக மா விட்டார்‌. 
தன்னுடைய பிள்ளைக்கு அவள்‌ என்னென்ன செய்துதர 
வேண்டுமென்‌ று விரும்புதகிருளோ அதை எல்லாம்‌ செய்து 
கொள்ளுதற்குரிய பொருளையும்‌ பொறுப்பையும்‌ அவ. 
ரிடமே ஓப்புவித்துவிட்டார்‌. அக்‌ குழந்தைக்குச்‌ சரியாக 
எட்டு ஆண்டுகள்‌ முடிவடையும்‌ காலம்வரையி லும்‌ YE கழ 
விய குழந்தையைச்‌ ரான முறையில்‌ பராமரித்து வந்‌ 
தாள்‌. குழந்தை பெரியவனாக, மாணிக்கம்‌ என்று பெய 
ரிடப்பட்டுச்‌ சற்றி இருந்தவர்களால்‌ அமைக்கப்பட்ட 
நேரத்தில்‌, HE குழந்தைக்கு ஜெனி af வீ ஒருத்தியே. கண்‌ 
கண்ட தெய்வமாகக்‌ காட்சியளித்து வந்தாள்‌ ! டு 


_ மாணிக்கத்திற்கு எழு வயது நிரம்பிய உடனேயே 
தன்னிடமிருந்த புனிதமான பைபிளிலிருந்த. கருத்துக்களை 


99 


யெல்லாம்‌ போதிக்கத்‌ துவங்கிவிட்டாள்‌. ஆனால்‌. மாணிக்‌ 
'கமோ அந்தப்‌ புத்தகத்தைப்‌ பார்த்த அளவிலேயே பயந்து 
நடுங்கிவிட்டான்‌. வயது: நிறைந்த மணிதர்களாலேயே 
பின்பற்றி நடக்க முடியாத மதக்‌ கருத்துக்களால்‌ தாக்கப்‌ 
பட்டு, வயது குறைந்த மாணிக்கம்‌ வாடி வதங்கினான்‌. 
நன்கு உறங்கிக்கொண்டிருக்கும்போது ஆண்டவன்‌ உரு 
வத்தைக்‌ கனவிலே கண்டு அலறிப்‌ புடைத்துக்கொண்டு 
எழுந்து விடுவான்‌ சில சமயங்களில்‌. இன்னும்‌ பல சமயங்‌ 
களில்‌, “ஆண்டவனே, இறைவனே,” என்று . தனக்குள்‌ 
ளாகக்‌ கூறிக்கொண்டு பயந்து செத்துக்கொண்டிருந்தான்‌. 
சிரிப்பதற்கும்‌ . விளையாடுவதற்குங்கூட சரிவரப்‌ பக்குவப்‌ 
படாத வயதில்‌ கடவுளைப்பற்றிச்‌ சிந்திப்பதில்‌ மாணிக்கம்‌ 
ஈடுபட்டுவிட்டான. ட்டது | 


“அறிவகம்‌' என்ற்‌. அந்த மாளிகை நான்கு அடுக்கு 
களைக்கொண்ட . பெரியதொரு  கட்டிடமாகும்‌. . அதில்‌ 
. ஆராரய்ச்சிச்‌ சாலையாகப்‌ பயன்படுத்தப்பட்ட சிறுபகுதியைத்‌ 
தவிர TÍTWO பகுதிகளை எலலாம்‌ பேணிப்‌ பாதுகாத்துக்‌ 
கொள்ளவேண்டுமைன்‌ ற அக்கரையே இல்லாமல்‌ வாழ்ந்து. 
வந்தார்‌ ஜமீன்தார்‌. வேலைக்காரர்களுக்கும்கூட அதைப்‌ 
பற்றி அக்கரையே கிடையாது. மூடிக்கிடந்த வீட்டிற்குள்‌ 
சிறியவனாகிய மாணிக்கமும்‌ நுழைவதற்கு அஞ்சவே செய்‌ 
தான்‌. பிறந்ததிலிருக்து. முதல்‌ ஐந்தாண்டுகள்‌ ஜமீந்‌ 
தாரின்‌ கண்களில்‌ படாமலேயே மாணிக்கம்‌ வளர்ந்து வக்‌ 
தான்‌ அந்த மாளிகையில்‌. தனக்கென ஒரு பிள்ளை இங்கு 
வளர்ந்து வருனெ்றான்‌ என்கின்ற எண்ணமே இல்லாத 
முறையில்தான்‌ ஜமீன்‌ தாரும்‌ வாழ்ந்து வந்தார்‌. - மாணிக்‌ 
கம்‌ தன்‌ னுடைய வாரிசு என்பதை ஊரார்‌ ஓப்புக்கொண் 
டாலுங்கூட ஜமீன்‌ தார்‌ ஒப்புக்கொள்ளத்‌ தயாராக இல்லை. 
ஊர்‌ பேர்‌ தெரியாத அனாதையைப்‌ போலவே அவனை அவர்‌ 


எண்ணி வந்தார்‌. 


அவரோடு. பழகிய பலரும்‌ மாணிக்கத்தை வாரிசாக 
எடுத்‌ துக்கொள்ளுவ அததான்‌ . ஈல்லது -என்று இடித்துச்‌ 
சொல்லிய Ing, அவர்‌ அவர்களிடம்‌ தாம்‌ பிறிதொரு 
சமயம்‌ அது குறித்துக்‌ கவனித்துக்கொள்ளப்‌ போவதாகச்‌ 
சொல்லிவிட்டார்‌. >” ப்ப ல்‌ Ry 
வெ. 





4 


ஒருமுறை ஜெனி வீ வீ மாணிக்கத்தை இடுப்பில்‌ தாக்‌ | 
இக்கொண்டு தோட்டத்தில்‌ சுற்றி வருவதைப்‌ பார்க்க — 
லானார்‌. ஐ 5 தாண்டுகளுக்குள்ளாக அச்சிறு குழந்தை 
எவ்வளவு அழகிய முறையில்‌ வளர்ந்திருக்கறதென்று. 
அவரே ஆச்சரியப்ட 'ட்டுவிட்டார்‌. அத குழந்தையை அவ. 
ளிடமிருர்‌து தான்‌ தன்‌ இரு கைகளாலும்‌ வாங்கிக்கொண்டு. — 
கண்‌ அளவுக்குத்‌ தூக்கிக்‌ கனிவோடு மேலும்‌ கீழும்‌ N 
பார்த்தார்‌. ஜமின்‌ தாரின்‌ தாயாருடைய முகத்தை அச்‌ சிறு | 
குழந்தை பிரதிபலித்துக்‌ காட்டியது. உள்ளத்தில்‌ ஒருவித. 
நல்‌ லுணாச்சி பீறிட்டு எழவே அக்குழந்தையின்‌ san | 
யில்‌ ஒரு மூ, த்தம்‌ கொடுத்தார்‌ ஜமீந்தார்‌. | 


அந்த நிகழ்ச்சிக்குப்‌ பிறகு அந்தக்‌ குழந்தையை எங்கு = 
கண்டாலும்‌ முத்தம்‌ கொடுக்கத்‌ தயங்குவதில்லை. அவா 
பிள்ளையினிடக்‌ து ஆவலோடு நெருங்க நெருங்க, பிள்ளையோ 
அவரைக்‌ கண்டு வெறுப்போடு .ஓதுஙகிக்கொண்டே இருட்‌ 
கான்‌. வழியில்‌ தந்தையாரைக்‌ கண்டால்‌ தப்பியோட 
மார்க்கம்‌ இருக்குமாயின்‌ தப்பியோடி விடுவான்‌. ஆக 
அவனுடைய வெறுப்புக்கும்‌ பயத்துக்கும்‌ ஆளாக விளங்கி 
னார்‌ ஜமீன்தார்‌. 


எப்படியோ எண்டு Ga 
பயத்துக்கும்‌ ஊடாக எட்டாவது பிறந்தநாகா. எட்டிப்‌ 
பிடி. த்துவிட்டான்‌ மாணிக்கம்‌. இனியும்‌ அவனைப்‌ படியாத. 
பிள்ளையாக வளர்த்துவருவது தகாத செயலாகும்‌ என்று 
உணர்ந்த ஜமீன்தார்‌, அவனை வெற்றியூர்‌ நகரில்‌ இருந்த 
ஒரு பள்ளிக்கூட த்திற்கு அனுப்பி, அங்கேயே தங்கி இருப்ப 
தற்குரிய வச திகள்‌ அனை ததும்‌ செய்துதர முன்வந்தார்‌. = 


மாணிககத்துற்குப்‌ பள்ளி வாழ்வு ஒரு புரியாத புதிரா 
இருந்துவந்தது. பிறந்த நாளிலிருந்து தனியாகவே . 
வாழ்ந்துவந்த அவனுக்குத்‌ தன்னையொத்த மாணவர்களின்‌ | 
சூழ்நிலை தவிர்க்கமுடியாததெ Th சங்கடத்தையே தரலா . 
யிற்று. கூண்டில்‌ அடைக்கப்பட்ட குருவியைப்பேர்ல தான்‌ . 
பள்ளியில்‌ அடைபட்டுக்‌ கிடப்பதாக எண்ணினான்‌ 
அவன்‌. எவ்விதக்‌ குற்றமும்‌ செய்யாத தன்னை, குற்ற 
வாளியாக்கிக்‌ கூண்டிலடைத்துவிட்டார்கள்‌ என்று மனம்‌ — 
குமுறினான அவன்‌. . மொத்தத்தில்‌ பள்ளி வாழ்க்கை 


99 


அவனுக்குச்‌ சிறை வாழ்க்கையாகத்‌ தோன்றியது. அனா 
தைப்‌ பிள்ளேயை அடையாளம்‌ தெரியாத இடத்‌ தில்‌ 
அடைத்துவைத்து ஆதரவு தருவதுபோல நடித்துவந்த 
ஜமீனதாரை அவ்வூர்‌ மக்கள்‌ கண்டபடி ஏசினார்கள்‌. 
ஜமீன்தாரின்‌ போக்கு அவ்வளவு நலலதலல என்ற கருத்து 
' அவ்வூர்‌ மக்களிடையே வேரூன்‌ நிவிட்டது. என்ன 
இருக்தாலும்‌ மாணிக்கத்தைத்‌ தன்‌ வாரிசாக ஜமீன்தார்‌ 
ஏற்றுக்கொள்ளத்தான்‌ வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ 
வலுப்பெறலாயிற்று. 


பள்ளியில்‌ பயந்து ஓடுங்க வாழ்ந்துவந்த மாணிக்கத்‌ 
தைப்‌ பற்றிய கதையை ஏறத்தாழ அப்பள்ளி மாணவர்கள்‌ 
அனைவருமே அறிந்திருந்தார்கள்‌. அப்பன்‌ பேர்‌ தெரியாத 
ஓர்‌ அனாதை தங்களோடு சமமாக இருந்து கல்வி கற்பதை 
அப்‌ பள்ளிக்கூடத்துப்‌ பிள்ளைகள்கூட்‌ விரும்பவில்லை. 
விரும்பாத காரணத்தால்‌ அவ்விளஞனை அவர்கள்‌ அனை 
வரும்‌ ஓன்றுகூடிக்‌ கேலி செய்து வேதனைக்கு ஆளாக்கி 
வந்தார்கள்‌. இதைத்‌ தடுத்து நிறுத்துவதற்குப்‌ பின்‌ 
களைப்‌ பெற்ற பெற்றோர்களே, அல்ல அ பிள்ளைகளைக்‌ 
ஆசிரியர்களோ முன்வர த தயாராக 


மாணிக்கம்‌ ஒருநாள்‌ விளையாட்டு நேரத்தின்போது . 
தனியே உட்கார்ந்தபடி ஏதோ சிந்தித்‌ துக்‌ கொண்டிருந்‌ 
தான்‌. அப்போது இரண்டு முரட்டு மாணவர்கள்‌ அவனை 
நெருங்கி, “உன்‌ பெயர்‌ என்ன?” எனறு கேட்டார்கள்‌. 
“Ter பெயர்‌ மாணிக்கம்‌,” என்றான்‌ அந்தப்‌ பயந்தாங்‌. 
கொள்ளி பையன்‌. “இல்லை, உன்‌ பெயர்‌ மாணிக்கம்‌ இல்லை”, 
என்றுன்‌ வந்த இரண்டு முரடர்களுள்‌ ஒருவன்‌. மற்றொரு 


வன்‌, “உன்‌ பெயர்‌ அப்பனில்லா அனாதை,” என்று உரத்‌ 
௮க்‌ கத்தினான்‌. ட 


செய்வது என்னவென்றறியாத மாணிக்கம்‌, தன்‌ 
நிலை குறித்துத்‌ தானே வெட்கப்பட்டுக்‌ கொண்டு கண்‌ 
ணீரை ஆறாகப்‌ பெருக்கி. நின்றான்‌. ஜாதியில்‌ இருந்து 
தள்ளிவைக்கப்பட்டவன்‌ எந்‌ குவிசமான அனபங்களுக்கு 
ஆளாவானோ, அந்த விதமான அன்பங்களுக்கு: ஆளாகி 
கின்றான்‌ மாணிக்கம்‌. : துன்ப தீதில்‌ ராம்கி நின்‌ ற அவனைக்‌ 


வ 





96 








கரை சேர்ப்பதற்கு அவனது ஆசிரியர்கள்‌ கூட. முன al, 
வில்லை போதாக்குறைக்கு அவர்களும்‌ அவனுக்கு : அதிக 
படியான துன்பச்‌ சுமையைக்‌ கொடுத்து . வாக = 
அவிழ்த்து. விடமுடியாத  முடிச்சைப்போல . ்‌. 
சிக்கிக்கிடர்கு I அவனது வாழ்வு. அடியும்‌ உதையும்‌ ho 
ஆபாசமான இட்டுக்களும்‌ அவனைப்‌ படாதபாடு படுத்தி 
வந்தன. ஆறுதல்‌ தருவதற்கு யாருமே முன்‌ வராத நிலை 
யில்‌ அவவிளைஞலா தனனைச்‌ சங்கடம்‌ துன்புறுத்தி a 
நேரத்திலெல்லாம்‌ படுக்கையில்‌ படுத்‌ துக்‌ Oa அழு. ்‌ 
வதைக்‌ தவிர வேறு வகை அறியா தவனாக இருந்து வந்‌. 
தான்‌. சில சமயங்களில்‌ உண்ணாமலும்‌ உறங்காமலும்‌. = 
கூட அழுது கொண்டே இருந்து விடுவான்‌... .... RER © | 


அவனுக்குப்‌ பன்னிரெண்டு ஆண்டுகள்‌ ees றந்து 4 
விட்டன. எதையும்‌ கரக்க ரீதியாக. அறிந்து கொள்ளுறெ | 
ஆற்றலை அடைந்து விட்டான்‌. தன்னை ஏனைய மாணவர்‌. 
கள்‌ கேலி செய்வதற்கும்‌, தன்னுடைய துன்பத்தைத்‌ 
துடைப்பதற்கு ஆசிரியர்கள்‌ முன்வராமல்‌ இருப்பத ர்‌ ற்கும்‌ | 
அகர்‌ காரணங்கள்‌ இருக்க வேண்டும்‌ என்பது 
குறித்துச்‌ சிந்திக்கத்‌ துவங்கிவிட்டான்‌. தன்னைப்‌. 
பொறு தீதவரையில்‌ தான தவறான வழிகளில்‌ செல்லுப ட்‌ 
வன அல்லன்‌ என்பதை அவன்‌ நன்கு உணருவான்‌. “அப்‌ | 
பன்‌ கேடுகளை அவனது பிள்ளைகள்‌ அனுபவித்தே. தீர x 
வேண்டும்‌, என்று பைபிளில்‌ இருந்து ஜெனி af of படித்‌ a 
அச்‌ சொன்ன வாசகம்‌ அவன்‌ கருத்தில்‌ படம்‌ போல. விழ: A 
லாடியது. அவ்வாசகத்தின்‌ உட்பொருளை ம அவன்‌ இ 
படாத பாடுபடலானான்‌ jr 








{ Ver 

தந்தையாரிடம்‌ எதிர்‌ நின்று கேட்டு விளக்கம்‌. 

முடியாத நிலையில்‌ ஜெனி வீ வீயிடம்‌ சென்று “அப்பனில்லா . 

அனாதை என்ற சொல்லுக்கு விளக்கம்‌. கேட்டான்‌ . 
அவ்விளைஞன்‌. : ie 








gait A * ii 
EEE Tr eh 


தன்னிடமிருந்து பிரித்து எடுத்துச்‌. சா. = 
குழந்தை, பள்ளி மாணவர்களால்‌ படாத வேதனைப்பட்டு | 
வருவதை எண்ணி அவ்‌ வேலைக்காரக்‌ இழவிகூட வேதனைப்‌ — 
படலானாள்‌. பெற்றெடுத்த தந்தையே பிரியத்தோடு மூன்‌ — 
வந்து, செய்யவேண்டிய மதச்‌ சடங்குகளையெல்லாம்‌ — 


57 


செயது; சட்டபூர்வமாக மாணிக்கத்தைத்‌ தன்‌ மகனென 
TOMS கொள்ள முன்வராததைக்‌ குறித்து வருந்திய 
கழவி, “மாணிக்கத்திற்கு ஆண்டவன்‌ தான்‌ கதி என்று 
தனக்குள்ளாகச்‌ சொல்லிக்‌ கொண்டாள்‌. மேலும்‌ மேலும்‌ 
அப்பனில்லா அனாதை என்ற சொல்லுக்குப்‌ பொருள்‌ 
கேட்டுக்‌ கேட்டு மாணிக்கம்‌ தொந்தரவு செய்ததைப்‌ 
பொறுக்கமாட்டாத கழவி, சுற்றி வளைத்துக்‌ கொண்டு 
பொருள்‌ சொன்னாள்‌. “நீ ஒரு பாவத்தின்‌ சின்னம்‌. உன்‌ 
அப்பன்‌ செய்த அநியாயத்திற்குரிய அவமானச்‌ சின்னம்‌ 
உன்‌ உடல்‌,” என்று! மாணிக்கத்திற்குக்‌ AN சொன்னது 
எதுவுமே விளங்கவில்லை. ஆனால்‌ திழவி பொருள்‌ சொன்ன 
கதோரணேையிலிருந்து இனி அவளிடமிருந்து எவ்வித விளக்‌ 
கத்தையும்‌ பெற முடியாது என்பதை அவன்‌ தெளிவாகத்‌ 
தெரிந்து கொண்டான்‌. 


மாணிக்கத்திற்கு வயது பதினைந்தா௫ விட்டது, இந்த 
வயதில்‌ நடந்த ஒரு சம்பவம்‌ வாழ்காள்‌ முழுதும்‌ அவன்‌ 
உள்ள தீதில்‌ அணையாத ஓவியமாக அமைந்து விட்டது. 
ஓரு வரிசைக்கு இரண்டு. பையன்கள்‌. வீதம்‌ ஒரு . நீண்ட . 
இரட்டைச்‌ சங்கிலித்‌ தொடர்போல பள்ளி மாணவர்கள்‌ 
அத்தனை பேரும்‌ வெற்றியூர்‌ ஈகரத்தினுள்‌ கடைவீதி வழி 
யாகச்‌ சென்று கொண்டிருந்தனர்‌. மாணிக்கமும்‌ அந்த 
வரிசையினுள்‌ சென்று கொண்டிருந்தான்‌. அப்போ து அவ . 
னுக்கு அடுத்தாற்போல்‌. வந்து கொண்டிருந்த ஒரு மாண 
வன்‌ அவனது முகத்தை இடித்து, “அதோ பாரடா 
அனாதைப்‌ பயலே, உன்‌ தாய்‌ போய்க்‌ கொண்டிருக்கிறாள்‌ ,” 
என்று இரைந்து சொன்னான்‌, ஒரு பெண்‌ ஒரு ஆடவனோடு 
கையோடு கைகோர்த்து நடந்து கொண்டிருந்தாள்‌. அந்த 
ஆடவன்‌ குட்டையாகவும்‌, தாட்டியாகவும்‌ இருந்தான்‌. 
மாணிக்கம்‌ அவர்களைப்‌ பார்த்துப்‌ பெருமூச்செ றிந்தான்‌. 
அந்தத்‌ தம்பதிகள்‌ எதையுமே லட்சியம்‌ செய்யாமல்‌ அங்‌ 
கிருந்து போய்‌ விட்டார்கள்‌. 


மாணவர்களிடையே ஒரு பெரும்‌ குழப்பம்‌ ஏற்பட்டு 
விட்டது. மாணிக்கத்தை நோக்கி எல்லோரும்‌ கேலி 
செய்ய ஆரம்பித்து விட்டார்கள்‌. அரிவாளால்‌ வெட்‌ 
டுண்டவன்‌ போல அவன்‌ வேதனையோடு நடந்து கொண் 
ருந்தான்‌. பெற்றெடுத்த தாயின்‌ தோற்றம்‌ அவன்‌ 





90 


உள்ளத்தில்‌ பெரியதொரு வேதனையை உண்டுபண்ணி . 
விட்டது. ' கட்டிய கணவனைக்‌ கைவிட்டுவிட்டு கள்ளக்‌ 
காதலனோடு Hod காலம்‌ வாழ்ந்திருந்து, திரும்பவும்‌ கட்‌. 
டிய கணவனையே ஓட்டி வாம மூற்படுகின்ற பெண்ணின்‌ 
மனப்பண்பையும்‌, மனைவி செய்த தவறுகளை மறந்து 
விட்டுத்‌ திரும்பவும்‌ மகிழ்ச்சியோடு வாழ்கின்‌ ற கணவனின்‌ 
மனப்போக்கையும்‌ மாணிக்கம்‌ நினைத்து நினைத்து நிலை . 
தடுமாறி கொண்டிருந்தான்‌. இப்படியாக அன்றைய 
ஊர்வலம்‌ முடிவுக்கு வந்தது. பள்ளிப்‌ பருவத்தில்‌. 
மாணிக்கத்தோடு நெருங்கிப்‌ பழகிய ஓரே ஒரு . நண்பன்‌. 
சங்கரன்‌ என்பவன்‌ ஆவன்‌. அவன்‌ அப்பொழு துதான்‌ > 
அந்தப்‌ பள்ளிக்கூடத்திற்கு வந்து சேர்ந்திருந்தான்‌. ஆள்‌ 
உயரமாகவும்‌, வலுவுள்ள தேகக்‌ கட்டோடும்‌, வனப்பு. 
NEE அமைப்போடும்‌ விளங்கினான்‌. அவனுக்குப்‌ பதி 
னெட்டு, அல்லது பத்தொன்பது வயது இருக்கலாம்‌. 

அவன்‌ சித்தப்பா வெற்றியூர்‌ நகரத்தில்‌ ஒரு பிரபலமான 
வக்கீலாக விளங்கி வந்தார்‌. அவருடைய தூண்டுதலின்‌ 
பேரில்தான்‌ அவன்‌ அந்தப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ படிக்க முன்‌ 
வந்தான்‌. சென்னை நகரத்தில்‌ சான்‌ கற்றுக்கொண்ட பாடங்‌ 
களை இன்னும்‌ அதிக ஆழத்தோடு வெற்றியூர்ப்‌ பள்ளியில்‌ 
படிக்க முடியும்‌ என்பது அவன து நம்பிக்கை. பதினெட்டு 
வயது நிரம்பிய அவன்‌ பருவகாலப்‌ பெண்களோடு பழிச்‌ 
திரியும்‌ பண்புடையவன்‌ என்பதை அவன்‌ சித்தப்பா நன்கு 
அறிவார்‌. எனவே அனைத்‌ தகுந்த கண்காணிப்போடு — 
கவனித்துக்‌ கொள்ள விரும்பினார்‌. oF 


சங்கரன்‌ ஒரு புறம்போக்குப்‌ Cures. எதையுமே. — 
வேடிக்கை மயமாகக கருதுபவன்‌. உலகத்தில்‌ எதையுமே — 
அவன லட்சியம்‌ செய்ததாகத்‌ தெரியவில்லை. அவனுடைய : 
அழைவு அந்தப்‌ பள்ளிக்கூடத்தையே ஒரு கலக்குக்‌ கலக்கி. 
விட்டது. எதிலும்‌ தான்தான்‌ நிபுணன்‌ என்பது மாதிரி. 
அவன நடஈதுகொண்டான்‌. பலதரப்பட்ட பெண்களோடு 
உலவித்‌ திரியும்‌ அவனை, பள்ளி மாணவர்கள்‌ கெளரவக்‌ 
கொடும்‌ மரியாதையோடும்‌ நடத்திவர முன்‌ வந்தார்கள்‌. has 
a அந்தத்‌ அறையிலும்‌ வெற்றி என்பதையே அடைந்து: 
ஊற சங்கரன அரதப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ ௨௩ வீராதி 
வீரனைப்போல ட. 2 oo a 





+ 


89 


ஆள்‌ முரடனாக இருந்தானே தவிர, எளியவர்களைகீ 
கண்டால்‌. இரக்கச்‌ சுபாவம்‌ உள்ளவனாகவே இருந்துவநீ 
HIT. ஓரு முறை ஒரு முரட்டு மாணவன்‌ மாணிக்கத்தை 
அடித்துக்‌ கொண்டிருப்பசைச்‌ சங்கரன்‌ பார்த்‌ துவிட்டான்‌. 
உடனே அங்கே சென்று மாணிக்கத்தை. விட்டுவிட 
வேண்டுமென்றும்‌ இல்லாவிடில்‌ விலா எலும்பை முறித்து 
விட நேரிடும்‌ என்றும்‌ சொனனான்‌. அந்த முரட்டு மாண 
வன சங்கரனின்‌ பேச்சுக்குச்‌ செவிசாய்க்காத காரணத்தால்‌, 
சொன்ன சொல்லை செயலாக்கிக்‌ காட்டிவிட்டான்‌ சங்கரன்‌. 
அன றிலிறாந்து மாணிக்கமும்‌ சங்கரனும்‌ இணைபிரியாத 


நண்பர்களாக மாறிவிட்டார்கள்‌. 


ஏழு ஆண்டுகள்‌ பள்ளியில்‌ இன்னலும்‌ துன்பமும்‌ 
இடையறாது அனுபவித்துவந்த மாணிக்கத்திற்கு, முதன்‌ 
முதலாக அன்பும்‌ ஆதரவும்‌ காட்டிய ஆசாமி சங்கரன்‌ 


தான ! 


இதுகாறும்‌ துணையில்லாத காரணத்தால்‌ மாணிக்கத்‌ 


தைக கேலிசெய்து வந்த மாணவர்கள்‌, சங்கரனின்‌ அடி 


உதைக்குப்‌ பயந்து பக்குவமாக நடந்‌ துகொண்டனர்‌. 


சில மாணவர்கள்‌ சங்கரனிடம்‌ சென்று மாணிக்கம்‌ 
அப்பன்‌ பெயர்‌ தெரியாத அனாதை என்பதுபோன்ற பற்பல 
செய்திகளை எடுத்துச்‌ சொல்லி சங்கரனுக்கும்‌ மாணிக்கத்‌ 
துக்கும்‌ இடையே பகைமையை உண்டுபண்ணத்‌ துவங்கி 
னர்‌. செய்திகளைச்‌ சொல்லிமுடிக்கும்‌ தொட்டியும்‌ அமைதி 
யோடு கேட்டுக்கொண்டிருந்த சங்கரன்‌, விஷயங்கள்‌ அனை த்‌ 
தையும்‌ கேட்டுக்கொண்ட பின்னர்‌, ஆத்திரம்‌ பொங்க அவர்‌ 
களைப்‌ பார்த்து, “இனி யாராவது மாணிக்கத்தைக்‌ குறித்து 
இழிவாக என்னிடம்‌ சொன்னால்‌ நான்‌ அவர்களின்‌ தோலை 
உரித்து எடுத்துவிடுவேன்‌,'' என்று சொன்னான்‌. 


இப்படியாக சங்கரன்‌ மாணிக்கம்‌ இருவரின்‌ நட்பும்‌ 
வலுப்பெற்று விட்டது. சங்கரனின்‌ மற்றொரு நண்ப 
னாகிய சென்னை ஈகரவாமசியுங்கூட அப்பன்‌ பெயர்‌ தெரி 
யாத . அனாதையேயாகும்‌. : ஆகையால்தான்‌... அவனுக்கு 
மாணிக்கத்தின்பேரில்‌ . அன்பும்‌ : அபிமானமும்‌: ஏற்பட 
லாயிற்று, ்‌ 





60 


மாணிக்கத்தை அழைத்து, "FD, இனி உன்னை யாரே. i 
னும்‌ கேலிசெய்தா லும்‌ அலலது அடிககவந்தா லும்‌ என்‌ 
னிடம்‌ உடனே தெரிவி. நான்‌ அவர்களுக்குத்‌ தகுந்த 
பாடம்‌ கற்பித்‌ துவிடுகிறேன்‌,' என்று கனிவோடு சொன்‌ — 
னான்‌ சங்கரன்‌. | ES டட. 


அர்த நாளில்‌ இருந்து மாணிக்கத்தின்‌ வாழ்க்கையில்‌ 
பு௮ மாறுதல்‌ ஏற்படலாயிற்று. ஒரு நாள்‌ மாணிக்க த்தைக்‌ 
கேலிசெய்த ஒரு மாணவனை நையப்‌ புடைத்துவிட்டான்‌ 
சங்கரன்‌. அது மாணிக்கத்திற்கு மாணவர்களிடையே 
நல்லதொரு மரியாதையை ஏற்படுத்தி வீட்டது. ல்‌ 


புதிய வாழ்வில்‌ புத்துணா்ச்சியோடு, புதிய உற்சாக. 
மும்‌ கொண்டு பள்ளிப்‌ பாடங்களில்‌ அதிக ஆர்வம்காட்டத்‌. 
துவங்கினான மாணிக்கம்‌. உள்ளத்தில்‌ அமைதி ஏற்பட்டு 
விட்டதால்‌ பாடத்தில்‌ கெட்டிக்காரனாக விளங்க ol 
னுக்கு ஓரு வாய்ப்புக்‌ கிடைத்தது: மாணிக்கம்‌ சங்கரனைக்‌ 
கண்கண்ட தெய்வமாகப்‌ போற்றிப்‌ புகழ்நீதுவந்தான்‌. சங்‌ 
கரன்‌ எனன கட்டளை இட்டாலும்‌ அதனை முடித்துக்‌ 
கொடுத்துவிட வேண்டும்‌ என்று ஆசைப்பட்டான்‌ 
மாணிக்கம்‌, | 


சங்கரன்‌ தன்னுடைய அந்தரங்கக்‌ கதைகளையும்‌, லீலை 
விவகாரங்களையும்‌ மாணிக்கத்திடம்‌ ஒளிவு மறைவு இல்லா 
மல சொன்னான்‌. சென்னை ஈகரில்‌ பருவப்‌ பெண்களோடு 
அவன்‌ நடத்திய காதல்‌ வாழ்வைக்‌ கேட்டுக்கேட்டு: புள 
காங்கிதம்‌ அடைந்தான்‌ மாணிக்கம்‌. . ஆண்டவனின்‌ அரு 
ளாலேயே சங்கரனின்‌. தொடர்பு. தனக்குக்‌ கிடைத்ததாக 
எண்ணி ஆண்டவனை .அனவரதமும்‌.  தொழுதுவட்தான்‌ 
மாணிக்கம்‌. ae so! செ க ட்டு ao ப்‌ 


ஓராண்டு காலம்‌'கழிந்தது. வெற்றியூர்ப்‌ பள்ளியில்‌ 
19.595 தேறிய சங்கரன்‌, சென்னை நகர தீதில்‌ மருத்துவத்‌ 
துறையில. படித்துப்‌ பட்டம்‌ பெறுவதற்காக மாணிக்‌ 
கத்தை விட்டுப்‌. பிரியவேண்டிய நிலைமை. ஏற்பட்டது. 
சங்கரனின்‌ பிரிவை நினைந்து நினைந்து. பெரிதும்‌ வேதனைப்‌ 
பட்டான்‌ மாணிக்கம்‌. i EL 


51 


அறிவகம்‌' என்ற மாளிகையில்‌ தங்கியபடியே மேலும்‌ 
மூன்று ஆண்டுகள்‌ வெற்றியூர்ப்‌ பள்ளியில்‌ மாணிக்கம்‌ 
a படி.த்துவந்தான்‌. அப்போது வேட்டை ஆடுவதிலும்‌, மீன்‌ 
| பிடிப்பதி லும்‌ உலாவி வருவதிலும்‌ ஈடுபட்டுவந்தான்‌ 
அவன்‌. குடும்பப்‌ பொறுப்பும்‌, செல்வப்‌ பெருக்கும்‌ 
அடைந்துவிட்ட மாணிக்கத்தை, மாணவர்களும்‌ ஆசிரியர்‌ 
> களும்‌ தகுந்த மரியாதையோடும்‌' கெள ரவத்தோடும்‌ நடத்தி 
வந்தார்கள்‌. முன்போல அவனை அப்போது அங்கு கேலி 
செய்ய யாருமே இல்லை. ஜமீன்தாரின்‌ ஓரே வாரிசு என்ற 
நிலையில்‌ அவன ' பெருமைக்கும்‌, ற்கும்‌ உரியவனாக 
TED STE. 


Gua இரண்டாண்டுகள்‌ ae பி - சங்கரன்‌ 
வெற்றியூர்‌ நகரத்துக்குத்‌. தனது விடுமுறை நாட்களைக்‌ 
கழிப்பதற்காக வந்து சேர்ந்தான்‌. மாணிக்கமும்‌ சங்கர 
னும்‌ விடுமுறை நாட்களை மிக. மகிழ்ச்சிகரமாகக்‌ கழிக்க 
லாயினர்‌: ஒருவரிடமிருந்‌ துப்‌ ஒருவரை பிரிப்பது இயலாத 
காரியம்‌ என்றெ கச இறுக்கம்‌ ட 
அவர்களின்‌ நட்பு. 


எப்போதாவது வழியில்‌ பெண்களைப்‌ பார்க்க நேரிட்டு 
விட்டால்‌, சங்கரன்‌ பெண்களைப்‌ பற்றி ஒரு பெரிய. 
புராணமே சொல்லத்‌ அவங்கிவிடுவான்‌. மாணிக்கம்‌ ஆவ 
லோடு அவ்வளவையும்‌ கேட்டுக்‌ கொண்டிருப்பான்‌. சங்‌ 
ட கரனைப்‌ பொறுத்தவரையில்‌ பெண்கள்‌. .கேளிக்கைப்‌ 
பொருள்களேயாகும்‌. ஆனால்‌ மாணிக்கமோ. கல்‌ 
தெய்வமாகக்‌ கருதிவந்தான்‌. I 


இந்த ஒரு ரு விஷயத்தில்‌- அதாவது ௦ வ்‌ en 
a இருவரு பெருத்த . வேறுபாடு 
இருந்து வந்தது. | 


| ஒருத்திக்கு ஒருவன்‌ என்ற. வாழ்க்கை முறையை ஆத 
ரித்தான்‌ மாணிக்கம்‌. அதை அவிமதிச்தான்‌ சங்கரன்‌. 5 


“பெண்கள்‌ ஒரு புரியாத பு திர்‌. Am த நாளாவட்ட ஜ்‌ 
இல்‌ தான உணர்ந்துகொள்ள மூடின? என்று அற்‌ தீன்‌ 
கருத்துக்களுக்கு வலு ஊட்டினான்‌ சங்கரன்‌. | 








62 


இருவரும்‌ ஒருவரையொருவர்‌ உள்ளன்‌ போடுதான்‌ 
நேசித்து வந்தனர்‌. ஓரு சில கருத்துக்களில்‌ அபிப்பிராய 
பேதம்‌ இருந்தா லுங்கூட இருவரும்‌ அன்னியோனயமாகப்‌ — 
பழக விரும்பினர்‌. பழகி வந்தனா ! | 1 


சங்கரனின்‌ சித்தப்பாவிடமிருந்து சங்கரன்‌ இந்திய 
CSF கதைவிட்டு வெளியூருக்கு மருத்துவச்‌ சேவைக்காகப்‌ 
போகப்போகிறான்‌ என்பதை அறிந்துகொண்டான்‌ மாணிக்‌ 
கம்‌. ‘AVS வாழ்க்கை மாணிக்கத்திற்கு. அலுப்பைத்‌ 
தீர்லாயிம்று. வாழ்வில்‌ ஒரு மாற்றத்தை அவன்‌ விரும்‌ 
பினான்‌. இதை அறிந்துகொண்ட அவனது. தந்தையா. 
ராகிய ஜமீன்தார்‌, “தம்பி, உனக்கும்‌ சங்கரனுக்கும்‌ 
உள்ள நட்பின்‌ ஆழத்தை நான்‌ நன்கு அறிவேன்‌. நீ 
விரும்பினால்‌ நாளையே - சென்னை நகருக்குப்‌ புறப்படு. 
அங்கு உல்லாசமாக உன்‌ ஈண்பனோடு சில மாதங்களைப்‌. — 
போக்கிவிட்டுத்‌ திரும்பி வா. உனக்குச்‌ செலவுக்கு வேண்‌. 
டிய தொகையை . நான்‌ தருகிறேன்‌, என்று உள்ளன | 
போடு கூறினார்‌. | 


தந்தையாரின்‌ வேண்டுகோளுக்கிணங்கி மாணிக்கம்‌ 
சென்னை நகருக்குச்‌ சென்றான்‌. ஆனால்‌ அவன்‌ சென்னை 
நகரை அடைவதற்குள்‌ அவனது நண்பன்‌ சங்கரன்‌, வெளி 
நாட்டிற்குப்‌ புறப்பட்டுப்‌ போய்விட்டான்‌. : சங்கரன்‌. ' 
வெளிநாடு போவதற்கு முன்பே ‘x Sas’ விலாசத்திற்கு 
மாணிககத்திற்கு ஒரு கடிதம்‌ எழுதி அனுப்பியிருந்தான்‌. 
அதில்‌ தான்‌ அமெரிக்காவிற்குப்‌ போகப்‌ போவதாகவும்‌, 
அமெரிக்காவிலிருக்து திரும்புவதற்கு அநேக ஆண்டுகள்‌. — 
ஆகலாமென்றும்‌ தெரிவித்திருந்தான்‌. அக்கடிதம்‌ ஜெனி 
வீ வீயால்‌ திருப்பி அனுப்பப்பட்டு மாணிக்கம்‌ சென்னை . 
நகரில்‌  இருக்கும்போ துதான்‌ அவன்‌ கைக்குக்‌ 
கிடைத்தது. | | 

கடிதத்தைப்‌ படித்ததும்‌ ஏமாற்றமும்‌ கவலையும்‌ — 
ATL 5S மாணிக்கம்‌, “அறிவகம்‌ என்ற தன்‌ வீட்டிற்கே — 
சென்னையிலிருந்து இரும்பிவிட்டான்‌. ்‌ 

நண்பனைப்‌ பிரிந்து வாழுற துக்கம்‌ மேலும்‌ மேலும்‌ 
மாணிக்கத்தை உறுத்தவே, அவன்மேல்‌ பரிவுகொண்ட 





4 


மாணிக்கத்தை மாங்குயில்‌. சந்திச்கபொழுது அவள்‌ 
இனிக்‌ குடித்தனம்‌ நடத்துவதற்காக தனியான ஒரு 
அறையை வாடகைக்காகத்‌ தேடி அலைந்‌ கொண்டி ரந 
Stor. ஏனெனில்‌ அவள்‌ சங்கரனோடு தங்கியிருக்க அறை 
யைச்சுற்றி எராளமான குடிதுதனக்காரர்களும்‌ கல்லூரி 
மாணவர்களும்‌ தங்கி யிருந்தார்கள்‌. அவர்களின்‌ தொல்லை 
அவளுடைய அமைதியைக்‌ குலைத்‌ துக்‌ கொண்டிருந்த து. அவ 
ளுக்குப்‌ பின்னல்‌ வேலைகளில்‌ நல்ல திறமை இருந்தது. 
ஆகவே பின்னல்‌ வேலையை தன்‌ தொழிலாக மாற்றிக்‌ 
கொண்டு வாழ்க்கையைக்‌ கடதீதிவிட விரும்பினாள்‌. அத்‌ 
கொழிலில்‌ அமோகமான வருவாய்‌ இல்லையென்றா லும்கூட, 
அவளிடமிருந்த கைப்பண த்தைக்‌ கொண்டே அவள்‌ காலத்‌ 
தையும்‌ பொழுதையும்‌ கழித்துவிட முடியும்‌. | 


அவளுடைய எதாகாலம்‌ இருளால்‌ கவிழ்ந்து விடாது 
படி காப்பாற்றிக்‌ கொள்ளுவதற்கு ஏற்ற இறமையும்‌, பண 
மும்‌ அவளிடம்‌ இருக்கத்தான்‌ செய்தன. தனிமையாக ஓரு 
பெண்‌ ஒரு பெரிய CET தீதில்‌ காலத்தைக்‌ கடத்துவது கஷ்ட 
மான காரியம்‌ என்பதை அவள்‌ நன்கு அறிவாள்‌. இருக்‌ 
தாலும்‌ நிர்ப்பந்தத்தின்‌ காரணமாக அவள்‌ தனித்தே. 
வாழ்ந்து வரலானாள்‌. தனிமையான வாழ்வு அவளுக்குச்‌ 
வக கதையும்‌, சஞ்சலத்தையும்‌ குரலாயிற்று. 


ஒரு நாள்‌ இரவு அவள்‌ தனிமையாக உலவிக்கொண்‌ 
டூருக்கும்போதுதான்‌, மாணிககத்கைச்‌ சந்திக்கும்படி. 
நேரிட்ட அ. அனறு பகற்பொழுதின்‌ போதுதான்‌ அவன்‌ 
அந நகருக்கு வந்திருந்தான்‌. தான்‌ தங்கி இருந்த ௮ை mud 
லிருந்து கீழ்கட்டுக்கு மாங்குயில்‌ இறங்கிக்கொண்டிருக்‌ 
தாள. மாணிக்கம்‌ ஓழ்‌ கட்டிலிருந்து. மேல்‌ மாடிக்கு 
ஏ ஜிக்கொண்டிருந்தான்‌. . இருவரும்‌ இடைவெளியில்‌ சம்‌ 
தித்து ஒருவருக்கொருவர்‌ ஒதுங்கி வழி விட்டுக்கொண் 


65 

டனர்‌. எதிர்த்து வருபவரை இன்னார்‌ ஏஎனறுகூடப்‌ பாரா 
மல்‌ இடித்துத்‌ தள்ளிக்கொண்டு இளைஞர்கள்‌ வாழும்‌ அந்த 
நகரத்திலே ஓர்‌ பெண்ணைக்‌ கண்டதும்‌ ஒதுங்கி நிற்கின்ற 
அளவுக்கு உயர்ந்த பண்பு வாய்ந்த. மாணவன்‌ ஒருவன்‌ 
இருக்கிறான்‌ என்பதை அனுபவத்தால்‌ அறிய நேரிட்ட 
மும்‌ சிறிது நேரம்‌ மாணிக்கத்தைப்‌ பார்‌ ததபடியே 
திகைத்து நின்றுவிட்டாள்‌. அவள்‌ தங்கியிருந்த அறைக்கு. 
அடுத்த. அறையிலேதான்‌ மாணிக்கம்‌ தனக்கென . ஒரு 

அறையை வாடகைக்குப்‌ பிடி.தீதிருந்தான்‌. - இரவு முழுதும்‌ 
அவன்‌ தன்‌ சாமான்‌க௧ளையெல்லாம்‌ பிரித்து, அவ்வறையில்‌ 

அடுக்கிக்கொண்டிருந்த .. சப்தத்தை அவள்‌ கேட்டுக்‌. 
கொண்டேதான்‌ படுத்திருந்தாள்‌. 


வெளியிலே சந்தித்த பெண்ணின்‌ அழகிலே மயங்கிய 
மாணிக்கம்‌, தன சாமானகளையெல்லாம்‌ எடுத்து அடுக்கி 
வைத்துவிட்டு, அவனைப்‌ பற்றி சிந்தித்‌ தக்கொண்டே இரும்‌ 
தான்‌. அவள்‌ அடுத்த அறையில்‌ தான்‌ தங்கியிருக்கிறாள்‌, 
அதவும்‌ தனிமையிலே, என்பதை எண்ணும்போது அவன்‌ 
ட்ட அவதியை எத்தகையது என்று சொல்ல இயலா து. 
அவள்‌ தங்கியிருந்த அறையிலிருந்து கிளம்பிய ஓவ்வொரு. 
ஓசையும்‌ அவனுக்குச்‌ : ர. ne, 

இருந்தது. 

மறுநாள்‌. காலையில்‌... அவள்‌ A a உலவ. 
கொண்டிருந்தாள்‌, தன்‌ அறையை அடுத்த மாடி வெளி 


யில்‌! அப்போது அவளை த்‌ தேடிக்கொண்டே மாணிக்கம்‌ 


அங்குவந்த சேர்ந்தான்‌. இருவரும்‌ ஒருவரை ஒருவர்‌ பார்த்‌. 
துக்கொண்டனர்‌. பார்வை சிரிப்பாக மாறியது. சிரிப்பு பேச்‌: 
சாக மாறியது. பேச்சு பெரும்‌ பேச்சாக உருவெடுத்த து... 
பேசினார்கள்‌, பேசினார்கள்‌, அன்றெல்லாம்‌ பேசிக்கொண்டே. 
இருந்தார்கள்‌ ! கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே அவர்கள்‌ 
உறவு பலப்பட்டுவிட்ட து. ஒருவரையொருவர்‌ பிரிந்து: 
வாழமுடியாது என்ற நிலைக்கு அவர்களின்‌ நட்பு வேரூன்‌ றி 
இருந்தது. உயர்ந்து வளர்ந்து : அளவோடு . விளங்கிய ' 
மாணிக்கத்தை அவளுக்கு ரொம்பவும்‌ பிடித்திருந்த து. 
மேலும்‌, அவனது. சமயமும்‌ சந்தர்ப்பமும்‌ அறிந்துகொள்‌ 
ளும்‌ பண்பு, அவளை வெகுவாகக்‌ கவர்ந்துவிட்ட து. ஆகை: 
யால்‌ அவன அவளை. கட நிகரைக்கோ, அல்லது கடை. 


| 66 

விதிக்கோ அழைத்துச்‌ செல்ல விரும்பும்போது அவள்‌ 
மகிழ்ச்சியோடு அவன அ விருப்பத்திற்கு அடிபணியலானாள்‌. | 
அவள்‌ பகலெல்லாம்‌ பட்டண த்தைச்சுற்றித்‌ Hits தவிட்டு, 
மாலை நேரத்தில்தான்‌ அறைக்குத்‌ திரும்புவாள்‌. அவனும்‌ . 
அவள்ப்போலவே பகலெல்லாம்‌ நகரத்தைச்‌ சுற்றிச்‌ சற்றி 
அலைந்துவிட்டு மாலை நேரத்தில்‌ தன்‌ அறைக்குத்‌ இரும்பு 
வான. பிறகு இருவருமாகச்‌ சேர்ந்து கட ற்கரைக்ஞுச்‌ 
சென்று காற்று வாங்கிவிட்டு தத்தம்‌ அறையில்‌ வரது 
LIDS துக்கொள்வர்‌. ho | 

அந்யோன்யமாகப்‌ பழயெதா லும்‌, அருகருகே இருந்த 
தாலும்‌ இருவரும்‌ ஓருவரைப்பற்றி ஒருவர்‌ அடிக்கடி கனவு 
காணத்‌ துவங்கினர்‌. விதவையின்‌ நிலையிலே வாழ்ந்து 
மாங்குயிலுக்கு, மாணிக்கத்தின்‌ உறவு, உள்ள அமைதியை 
யும்‌, உலகப்‌ பற்றையும்‌ உண்டு பண்ணலாயிற்று. உண்மை 
யான அன்பு என்ன என்பதை சங்கரனின்‌ கொடர்புமூலம்‌ 
சரிவர அறிந்துகொள்ள முடியாத மாங்குயில்‌, மாணிக்கத்‌ 
இன தொடர்பின்மூலம்‌ அதனை அறிந்துகொள்ள வாய்ப்புக்‌ 
அடைத்தது. அவனை அவள்‌ அளவுக்கு யிஞ்சிக்‌ காதலிக்‌ 
கவும்‌ செய்தாள்‌. பெண்களை மகிழ்ச்சி தரும்‌ பண்டங்களா 
கப்‌ பாவிக்துவந்க சங்கரனின்‌ போக்திற்கும்‌,. பெண்களை தீ = 
தெய்வமாகப்‌ போற்றிவரும்‌ மாணிக்கத்தின்‌ போக்கிற்கும்‌ 
இருநத ஏற்றத்‌ தாழ்வுகளை அனுபவத்தால்‌ அறிய நேரிட்ட , 
போது அவளின்‌ உள்ளம்‌ மாணிக்கத்தின்பால்‌ அதிகமாக 
ஈடுபாடுகொள்ள ஆசைப்பட்டது. பெண்மைக்குரிய பண்பு 
கள்‌ பெரிதும்‌ அமையப்‌ பெற்ற மாங்குயிலைப்‌ பெரிதும்‌. 
புகழ்ந்து அவளுடைய பிரிய கதைச்‌ சம்பாதித்துவிட 
வேண்டுமென்ற ஆசை மாணிக்கத்திற்கும்‌ நிறைய இருக்‌ 
தீது. இவ்விதமாக ஒருவரையொருவர்‌. அந்தரங்கமாக 
காதலிக்கத்‌ தொடங்கினர்‌. ஆகவே அதன பயனாக ஒன்றாய்‌ . 
இருவரும்‌ பழகலாயினர்‌. Be 


மாணிக்கக்தைப்‌ பொறுத்தவரையில்‌ அவன்‌ கனவு — 
உலகத்திலேயே வாழ்ந்து வந்தான்‌. மாங்குயிலைப்‌ பற்றி... 
மதிப்பான அபிப்பிராயமும்‌ கொண்டிருந்தான்‌. அவனது 
மேன்மையான குணங்களில்‌ மயங்கவிட்ட அவன்‌, அவள்‌ 
எங்கிருந்து வந்தாள்‌, அவள்‌ ஏன்‌ தனிமையிலே வாழ்ந்து 
வருகிறாள்‌ என்பதை அறிந்துகொள்வதில்‌ அக்கரை 


oe 


மெச_லுத்தவேயில்லை. : அவள்‌ சிரித்தால்‌ அவன்‌ தன்‌ ச 
தனையையே மறந்துவிடுவான ! 


இப்படியாக இருவரும்‌ இரண்டு வாரங்கள்‌ அம்‌ 
யோன்யமாகப்‌ பழகினர்‌. அந்தரங்கக்‌ காதலைப்‌. பற்றி 
யாருமே பிரஸ்தாபித்துக கொள்ளவில்லை. மக்கள்‌ பெருத்‌ 
: திருந்த நகர வாழ்வு அவர்களுக்கு அலுப்பையூட்டியது. 
அகவே, பசுமைநிறைந்த கிராமாட்திர வெளிகளில்‌ வாழ்ந்து 
வரவேண்டும்‌ என்கின்ற ஆசை இருவருக்கும்‌ ஏக சமயத்‌ 
தில்‌ ஏற்படலாயிற்று. 


முதன்‌ முதலில்‌ இந்த விருப்பத்தைச்‌ சொன்னவன்‌ 
மாணிக்கந்தான்‌. அதனை ஏற்றுக்கொண்டாள்‌ மாங்குயில்‌. 
அதன்‌ பிறகுதான்‌ இருவரும்‌ ரயீல்‌ ஏறி கத பகு 
திக்கு வந்து o 


அங்கு ஒருநாள்‌ இரவு முழுதையும்‌ பே! ரக்கிவிட்டு, மு 
நாள்‌ விடிந்ததும்‌ இருவரும்‌ சென்னை நகருக்குத்‌ திரும்பினர்‌. 
திரும்பும்போது அவர்களின்‌ முகம்‌ அதிகப்படியான ஆன 
துத்தோடு திகழ்ந்தது. சுற்றி வாழ்ந்தவர்கள்‌ எல்லோரும்‌ 
கூட அவர்கள்‌ இருவரையும்‌ கணவன்‌ மனைவி என்றே 
கருதிவந்தனர்‌. 

மாணிக்கம்‌ மாங்குயிலை மணந்துகொள்ள வேண்டு 
மென்று :தீரமானமான முடிவிற்கு வந்துவிட்டான்‌. 
சென்னை நகரத்தில்‌ தன்‌ தந்தையாருக்கு த்‌ தெரிந்த பாங்கர்‌ 
களின்மூலம்‌ ஒரு கட்டிடத்தை விலை டே வாங்கிவிட்டான்‌.. 
அக்‌ கட்டிடத்தின்‌ பெயர்‌ “அருளகம்‌. விலை ETERS 
வாங்கிய கட்டடத்தைக்‌ கன்‌ விருப்பத்திற்கு ஏற்றபடி 
பெரும்‌ பணம்‌ செலவு செய்து மாற்றி அமைத்தான்‌. 
அழகு நிறைந்து விளங்கிய gl கட்டிடம்‌ குடியேறுவதற்கு . 
ஏற்ற நிலையை எய்தியவுடன மாங்குயிலை அன்போடு 


அழைத்து, ' “உனக்கு இந்தக்‌ கட்டிடத்தில்‌ என்னோடு 
வாழ்வத, ற்குச்‌ சம்மதந்தானே 2” என்று கேள்விகேட்டான்‌. 


பாண்டி நகர த்தை அன ஓட்டலில்‌ ஒருவரை 
யொருவர்‌ நன்கு. அறிந்துகொண்டபினபு அவர்களுக்குள்‌ 
தாம்பத்ய உறவு பலப்பட்டுவிட்டது. ஆவலோடு தன்னை | 
அழைத்துச்‌ செல்ல விரும்பிய மாணிக்கத்திற்கு அவள்‌ 


66 
மறுமொழி சொல்லவோ, மறுப்புரை கூறவோ தயாராக 


இல்லை. மெளனமாக இருந்தாள்‌. மெளனம்‌ சம்மதத்தின்‌ 
அறிகுறி அல்லவா ? ட்‌ டர 


திருமணமாகிய மணமக்கள்ப்‌ முதல்‌ இரவுக்காக புது 
இடத்தில்‌ சந்திப்பதுபோல . மாணிக்கமும்‌  மாங்குயிலும்‌ 
“அருளகம்‌' என்ற. கட்டிடத்திற்குள்‌ காலெடுத்து வைத்த ! 
னர்‌. இதுதான்‌ அவர்கள்‌ ஊர்‌ அறியும்படி செய்த முதல்‌: 
சடங்கு ஆகும்‌. | | One ae 

மாணிக்கத்தை தான்‌ எந்த அளவில்‌ காதலிக்கிறோம்‌ 
என்பதை எடுத்துச்‌ சொல்ல மாங்குயிலுக்கே திறமை 
போதாது. புது வீட்டில்‌ அன்பு கெழுமிய காதலர்கள்‌ 
ஆறு மாத காலத்தை அமைதியோடு கழித்துவிட்டனர்‌. 


அவர்களது வாழ்வில்‌ கவலைக்கோ, கஷ்டத்திற்கோ . 
இடமே கிடையாது. இறந்த காலத்தில்‌ அனுபவித்த இன்‌ 
னல்களைப்‌ பற்றியோ, எதிர்காலத்தில்‌ அனுபவிக்க வேண்‌ 
டிய இன்னல்களைப்‌ பற்றியோ அவர்கள்‌ சிறிதுகூட சக்தித்‌ 
துப்‌ பார்க்கவில்லை. நிகழ்காலம்‌ நிம்மதியாகக்‌ கழிந்தால்‌ 
போதும்‌ என்பதுதான்‌ இருவரின்‌ ஏகோபித்த எண்ணமு 
மாகும்‌, Bw 


காதல்‌ என்ன என்பதைச்‌ சரிவர அறியாத மாங்குயில்‌. 
மாணிக்கத்தை அளவுக்கு மிஞ்சிக்‌ காதலிக்கத்‌ துவங்கி. 
விட்டாள்‌. தனிமையிலே வாழ்ந்து பழகிய அவள்‌, இனி 
மாணிக்கத்தை விட்டுவிட்டுத்‌ தனிமையிலே வாழ முடி. 
யாது என்கின்ற நிலைமைக்கு ஆளாகி விட்டாள்‌. அவன து 
ஓவ்வொரு தோற்றமும்‌, அவளுக்கு ஓவ்வொரு விதமான 
உவகையைத்‌ தரலாயிற்று. தனக்கெனவே இத்‌ தரையில்‌ : 
அவள்‌ பெண்ணாக அவதரித்து உள்ளாள்‌ என்று எண்ணி 
மாணிக்கம்‌ அவள்‌ மாட்டு அளவுக்கு மிஞ்சிய அக்கரை 
செலுத்தலானான்‌. பழமையை மறந்துவிட்டு : அவளும்‌: 
அவனோடு பக்குவமாக நடந்து கொண்டாள்‌. R 

நடப்பு விவகாரங்கள்‌ நல்லவிதத்தில்‌ நிகழ்ம்‌து கொண்‌ 
டிருந்ததால்‌ மாணிக்கத்தின்‌ பூர்வாங்கத்தை அறிந்து 
கொள்ளவேண்டும்‌ என்கின்ற எண்ணம்‌ மாங்குயிலுக்கோ, 
மாங்குயிலின்‌ பூர்வாங்கத்தை அறிந்து கொள்ள வேண்டு: 


69 


மென்‌ ற எண்ணம்‌ மாணிக்கத்திர்‌ ற்கோ ௮ றவே இல்லாமல்‌ 
இருந்தது. இருவரும்‌ நிகழ்‌ காலத்தைச்‌ சந்தோஷமாகக்‌ 
கழித்‌துவம்தால்‌ போதுமென்ற திட்டத்திலேயே வாழ்ந்து 
வந்தனர்‌. ர ர Pale அணுகக்‌ கூடாது ; குடும்பச்‌ சுமை 
தாக்கக்‌ கூடாது ; பிள்ளைகுட்டிகள்‌ என்ற பந்தம்‌ விரியக்‌ 
கூடாது ; ஆனல்‌ இன்பம்‌ சுரந்தபடியே இருக்கவேண்டும்‌' 
என்பதுதான்‌ அவர்களின்‌ ஒரே இச்சை. லோகநாதன்‌ 
இறந்‌ அட்‌ என்கின்‌ ற செய்தி மாங்குயிலின்‌ . காதில்‌ 
விழுந்தது. பழமையில்‌ நிகழ்ந்த துக்ககரமான சம்பவங்கள்‌ 
பலவற்றை மறந்துவிட்டதைப்‌ போல இதையும்‌ மறந்து 
விட முயன்றாள்‌. ஆனால்‌ இது சம்பந்தமாக அவள்‌ சொன்ன 
கருத்து இதுதான: 'லோககாதன்‌ ஒரு பயங்கரமான 
மிருகம்‌. அவனது சாவால்‌ இவ்வுலகத்தில்‌ புனிதம்‌ 
தாண்டவமாட முடியும்‌.” 


வெற்றியூர்‌ நகரத்திலிருந்து மாணிக்கத்திற்கு அடிக்கடி 
கடிதங்கள்‌ வந்தன. அவன்‌ அவற்றைப்‌ படித்துவிட்டு, 
படித்த மறுநிமிடமே மறந்து விடுவான்‌. RASS Guise 
யாரால்‌ எழுதப்படுகின்றன; அக்கடிதத்தில்‌ என்னென்ன 
விஷயங்கள்‌ அடங்கியிருக்கன்றன என்பதை அறிந்து 
கொள்ள மாங்குயில்‌ எவ்வித முயற்சியையும்‌ எடுத்துக்‌ 
கொள்ளவில்லை. ஆறு மாத காலம்‌ நெருங்கிப்‌ பழகியும்‌ 
கூட அடுத்தவரின்‌ வாழக்கை ரகசியங்களை அறிய 
வேண்டும்‌ என்கின்ற ஆசை அவர்களுக்குள்‌ ஏற்படவே 
யில்லை. 


ஒரு நாள்‌ மாலை மாணிக்கம்‌ எங்கோ வெளியே போயி 
ருந்தான்‌. ee மேசையில்‌ ஒரு போட்டோ ஆல்‌ 
பம்‌ விரித்துக்‌ கிடந்தது. . அதனை ஆவலோடு புரட்டிப்‌ 
பார்த்தாள்‌ மாங்குயில்‌. ன்‌ தட்கையாரின்‌. படத்தையும்‌ 
“அறிவகம்‌” என்ற தன்‌ தந்தைக்குரிய மாளிகையின்‌ படத்‌ 
தையும்‌ மாங்குயி அக்குக்‌ காட்ட வேண்டுமென்‌ D ஆசையில்‌ 
தான்‌ மாணிக்கம்‌ அந்த போட்டோ ஆல்பத்தை தன்‌ 
மேசையின்மீது விரித்து வைத்திருந்தான்‌. . ஒவ்வொரு 
படமாகப்‌ புரட்டிக்‌ கொண்டிருந்த மாங்குயில்‌, அதில்‌ ஒரு 
படத்தைப்‌ பார்த்ததும்‌ தன்னையும்‌ அறியாமல்‌ “ஐயோ Y 
என்று அலறி விட்டாள்‌. காரணம்‌: அப்படம்‌ சங்கர்னீன்‌ 
படமாகும்‌ | 


வெ 





70 


அப்படத்தைப்‌ . பார்த்ததும்‌ ஆல்பத்தை. கையில்‌ . 
தூக்கிக்‌ கொண்டு ஆவலோடு கண்ணருகே வைத்து மேலும்‌ 
இமும்‌ பார்த்தாள்‌. சங்கரனின்‌ ஓவ்வொரு அங்கமும்‌ அவ 
ளது உள்ளத்தில்‌ ஒருவித உணர்ச்சியை உண்டுபண்ணின. 
அவனைப்‌ பார்க்கப்‌ பர்க்க அவளுக்குப்‌ பயம்தான்‌ அதிகரித்‌ 
தது. அவனை அவள்‌ அறவே மறந்திருந்தாள்‌. ஆனால்‌ 
அவனோ மாணிக்கத்தின்‌ ஆத்ம. நண்பனாக விளங்கினான்‌. 

அமைதியோடு நடந்து கொண்டிருந்த அவளுடைய வாழக்‌ 
கையில்‌ இப்படி ஒரு அவதி ஏன்‌ நுழைந்ததேர தெரிய 
வில்லை! இன்பத்தை. அடுத்துத்‌. DIE. டல 
செய்யும்‌ ? 


கையில்‌ இருந்த . சங்கரனின்‌ படம்‌ te 
பார்த்து, அழு, பைத்தியக்காரப்‌ பெண்ணே, என்‌ அலது 
அனுப்‌ 2 என்று கேட்பதுபோல அவள்‌ உணர்ந்தாள்‌. 
“உலகம்‌ எத்தனையோ வித ஆடவர்களால்‌ நிறைந்தது. 
மாணிக்கமும்‌ நானும்தானா உனக்கு உரியவர்கள்‌ 2 இன்‌ 
னும்‌ எத்தனையோ பேர்கள்‌ இருக்கிறார்களே £ அவர்களைப்‌ 
பற்றி உனக்குத்‌ தெரியாதா £ அப்புறம்‌ என்ன? அவர்‌ 
களைத்‌ தேடி ஓடு. இந்த வீட்டில்‌ அடைபட்டுக்‌ இடக்காமல்‌ 
வெளியுலகை நோக்கி இப்போதே விரைவாக ஓடு | என்று 
கையிலிருந்த படம்‌ அவளைப்‌ பார்த்துப்‌ பலப்பலவாகப்‌ 
LINER 5 துச்‌ சொல்லிற்று. | 


உணர்ச்சியை: அடக்கிக்‌ கொண்டு ஒன்றும்‌ அறியாத்‌ 
வளப்‌ போல இருக்க அவள்‌ முயன்றாள்‌. ஆனால்‌ அவளை 
யும்‌ அறியாமல்‌ “ஐயோ! ஐயோ! என்ற. வார்த்தைகள்‌ 
வெளி வரலாயின. பழங்கால நிகழ்ச்சிகள்‌ அவள்து உள்‌ 
ளத்தில்‌ படம்‌ போல நிழ்லாடது அவங்க விட்டன. 


சங்கரன்‌ வந்தான்‌. அவளது தோளில்‌. உரிமையோடு 
கை வைத்தான்‌. அவளை இழுத்துக்‌ தன்‌ அருகே அணைத்‌ 
ae கொண்டான்‌. அன்பு முத்தங்கள்‌ சொரிந்தான்‌. 
'அறக்குன ற த்தை அடுத்திருந்த அறையில்‌ இருவரும்‌ 
ஒன்றாக இருந்தனர்‌. பக்கத்து ர மாணவர்‌ 
கள்‌. ஆளுக்கு ஒருத்தியாக, நாளுக்கு . ஒரு பெண்ணை 
அழைத்து வந்து அட்டகாசம்‌ செய்தனர்‌. 


af 


இந்த நிகழ்ச்சிகள்‌ அவளது உள்ளத்தில்‌ கிழலரம்‌ 
துவங்கவே, அவள்‌ | 'நிம்மதியின்றித்‌ ' தவித்தாள்‌. நல்ல 
ரோட்டில்‌ நடந்து போய்க்‌ கொண்டிருந்த அவளைச்‌. சகதி 
நிறைந்து. டத்‌ எம்‌ நடந்து. NER செய்து isis 
சங்கசனின்‌ பட 


சங்கரன்‌ ஒரு சாய்வு பக சாய்ந்தபடி உட்‌ 
கார்ந்திருந்தான்‌, அந்தப்‌ படத்தில்‌.  ௮வனது கால்கள்‌ 
இரண்டையும்‌ கைகளால்‌ அணைத்‌ துத்‌ கொண்டு ஆணவத்‌ 
தோடு வீற்றிருந்த அந்தத்‌ தோற்றம்‌ பார்ப்பத ற்கு அழ 
காகவே இருந்தது. அகன்று விரிந்த மார்பை. அவண்‌ 
மூடிக்‌ கொள்ளக்கூட முய, ற்சி எடுத்துக்‌ கொள்ளவில்லை. 
வாயில்‌ சிகரெட்டுப்‌ ப கொண்டு இருந்தது. அவனை 
இத்தகைய கோலத்தில்‌ அவள்‌ எத்தனையோ . முறை பார்த்‌ 
இருக்கிறாள்‌. ஒருமுறை அவன்‌ இத்தகைய கோலத்‌ ¡a 
இருக்கும்போது, அவனிடம்‌ கண்ணா மூச்சி விளையாடிய 
நிகழ்ச்சி ஒன்று அவளது நினைவுக்கு வந்து மறைந்தது. 


சாதாரணக்‌ காகிதத்தில்‌ தோன்றிய அந்த உருவம்‌, 
அவளைச்‌ சொல்ல முடியாத அளவுக்குத்‌ தொல்லைப்படுத்தி 
விட்டது. தன்னுடைய பழங்காலச்‌ சரித்திரத்தை அறிந்து 
கொண்டு, நிகழ்காலக்‌ காதலன நிந்திப்பது போலப்‌ பகற்‌ 
கனவு காணத்‌ அவங்கினாள்‌. சாய்வு நாற்காலியில்‌ 

- தோன்றிய சங்கரன்‌, தன்னை அருகில்‌ இழுத்து அணைத்துக்‌ 
கொள்வது போலவும்‌, இதைக்‌ கண்ட மாணிக்கம்‌ வீறிட்டு 
எழுந்து, “சதிகாரி என்று சழக்குரைப்பது போலவும்‌ 
கனவு காண ஆரம்பித்தாள்‌. இப்படியாகப்‌ பலப்பலவான 
நிகழ்ச்சிகளுக்கும்‌, நினைப்புகளுக்குமிடையே அவள்‌ நின்று 
கொண்டிருக்க இயலாதவளாகி, அருகில்‌ இருந்த நாற்காலி 
யில்‌ அவளையும்‌ அறியாமல்‌ சாய்ந்து விட்டாள்‌. தான்‌ 
செய்தது தவறோ அல்லவோ, . என்பதைக்‌ : ALG இர்‌ 
மானிக்க முடியாமல்‌ விபச்சார வாழ்வில்‌ ஈடுபட்டு விட்ட 
தாக எண்ணி. வேதனை கொள்ளத்‌ துவங்கியதுதான்‌ அவ 
ஏது அலுப்புக்கும்‌ அயா வுக்கும்‌ காரணமாகும்‌. சிறிது. 


. நேரம்கழித்து கண்விழித்துப்‌ பார்த்தபோது வீட்டு முற்‌ 


றத்தில்‌ தொங்கிக்‌ கொண்டிருக்கு மா ரணிக்கத்தின்‌ பெரிய 
உருவப்படம்‌ மாங்குயிலைப பார்த்து, பேதைப்‌ பெண்ணே, 
PB ee ற்காகப்‌ பதவிக்கு வேண்டும்‌ a என்று சமா தானம்‌ 


12 


செய்வது போலக்‌ காட்சியளித்தது. மாணிக்கத்தின்‌ 
உயர்ந்த பண்பையும்‌, இளகிய உள்ளத்தையும்‌ எண்ணீ 
எண்ணி மாங்குயில்‌ நாணமும்‌ நரக வேதனையும்‌ கொண்‌: 
டாள்‌. தன்‌ உடலைச்‌ சங்கரன்‌ ஆக்கிரமித்து விட்டதாக 
எண்ணி அவள்‌ தன்னைத்‌ தானே நொந்து கொள்ளவும்‌ 
துவங்கிவிட்டாள்‌. | 


எவ்விதச்‌ சஞ்சலமும்‌ இல்லாமல்‌, . சமாதானமான 
முறையிலே நடந்து கொண்டிருந்த வாழ்க்கை, சங்கரனின்‌ 
சிறு படத்தினால்‌ அவதி காணலாயிற்று. | | 


சென்னை நகரைவிட்டு அமெரிக்காவுக்குப்‌ போகும்‌ 
போது, சங்கரன்‌ அவளிடம்‌. தன்னுடைய சிறு படம்‌ ஒன்‌ 
ONG தந்து சென்றான்‌. சிறிது காலம்‌ அப்படத்தை சீரோடு 
பாதுகாத்துவந்த அவள்‌, மாணிககத்தோடு நெருங்கிப்‌ 
பழகத்‌ துவங்கியதும்‌ நெருப்பிலிட்டுக்‌ கொளுத்திவிட்டாள்‌. 
பழங்கால வாழ்வு பற்றிய குறிப்பு எதுவுமே வீட்டில்‌ 
இருக்கக்கூடாது என்று சர்வ ஜாக்ரெதையாக வாழ: 
முற்பட்ட அவளை, சங்கரனின்‌ சிறு படம்‌ பெரிதும்‌ அலைக்‌ 
கழியச செய்துவிட்டது. “மாணிக்கத்தின்‌ . புகைப்பட 
ஆல்பத்தில்‌ சங்கரனின்‌ படம்‌ எப்படி இடம்‌ பெற்றது?” 
எனபது குறித்து யோசித்துப்‌. பார்க்கலானாள்‌ மாங்குயில்‌. 


ஆல்ப தீதிலிருந்து ்‌ அப்படத்தை அடி தெரியாமல்‌ 
பெயர்த்தெடுத்து விடடாள்‌. அப்படத்தின்‌ பின்புறம்‌ 
கீழே கண்ட சொற்றொடர்‌ சங்கரனின்‌ கையாலேயே 
எழுதப்பட்டிருந்த து: க 
“இப்படத்தை எனது அருமை நண்பனும்‌, சகோத 
ரனுமாயெ மாணிக்கத்திற்கு அர்ப்பணிக்க மன்‌ 7 
இச்சொற்கள்‌ ஒவ்வொன்றும்‌ அம்புகளாக மா றி, அவ 
ளது உள்ள தீதில்‌ சொல்லொணாத துயரத்தைக்‌ கொடுத்தன. 
சங்கரன்‌ தன்‌ னுடைய நெருங்கிய நண்பனென்‌பை த 
மாணிக்கம்கூட நெடுநாட்களாக வெளிப்படுத்தாமல்‌ இரும்‌ 
ததை எண்ணுகையில்‌ மாங்குயிலே வியப்படைந்தாள்‌. 


-.. இனியும்‌ அங்கு நின்‌ றுகொண்டிருக்க விரும்பாத மாங்‌ 
குயில்‌, ஆல்பத்தை ஆத்திரத்தோடு மூடி வைத்துவிட்டு, 


73 


தோட்டத்திற்குக்‌ காற்று வாங்கப்‌ போய்விட்டாள்‌. நெறி 
தவறி வாழ முற்பட்ட தனக்கு, ஆண்டவன்‌ தகுந்த தண்ட 
னையைத்‌ தர விரும்புகிறார்‌ என்பதைத்‌ தனக்குள்ளாகவே 
சொல்லிக்கொண்டாள்‌. I EUR TEL 
தன்னுடைய உடலை அவள்‌. இரண்டே இரண்டு ஆட 
வாகளுக்குத்தான்‌ அர்ப்பணித்திருக்கிறாள்‌.. அவர்கள்‌. 
இருவரும்‌ சகோதரர்கள்‌ என்று சொல்லிக்கொள்ளும்‌ அள 
விற்கு நெருங்கிய நண்பர்களாகும்‌. இது விந்தைதானே ? 


J அண்ணனுக்கும்‌. தம்பிக்கும்‌... ஓரே. ஆசைநாயகி !' 
அவளையும்‌ அறியாமல்‌ அவ்‌ வார்த்தைகள்‌ வெளிவந்தன. 
தன்னை த்தானே எண்ணி அவளே ிரித்துக்கொண்டாள்‌. 


சங்கரனை த்‌ தனக்கு நன்கு தெரியும்‌ என்ற ரகசியத்தை 
மாணிக்கத்திற்குச்‌ சொல்லாமலேயே மறைத்‌ துவிடவேண்டு 
மென ற முடிவுக்கு அவள்‌ வந்துவிட்டாள்‌. 


யாரோ கதவைத்‌ Dns துகொண்டு வீட்டிற்குள்‌ 


அழைந்துவரும்‌ காலடிச்‌ சத்தம்‌ அவளின்‌ காதுகளில்‌ 
விழுந்தது. மாணிக்கம்‌ எதையோ  பறிகொடுத்துவிட்ட 
வன்போல, ஏக்கம்‌ முகத்தில்‌ கொஞ்சி விளையாட, குழம்பிய 
உள்ளத்தோடு வந்துகொண்டிருந்தான்‌. நடக்க முடியாத 
வன்போல முகப்பிலிருந்த நாற்காலியில்‌: அலுப்போடு 
உட்கார்ந்தான்‌. - கண்கள்‌ நீரை ஆறாகப்‌ பெருக்கிக்கொண் 
டிருந்தன. அவனது அத்தகைய அலங்கோலத்‌ தோம்‌ 
முத்தை இதுவரை என்றுமே கண்டறியாத மாங்குயில்‌, 
மூதன்‌ முதலாக மருண்டுவிட்டாள்‌. சங்கரனுக்கும்‌ தனக்‌ 
கும்‌ இருந்த தொடர்பை இவன்‌ ஒரு வேளை அறிந்ததின்‌ 
காரணமாக அவகுப்படுகிறானோ என்னவோ ஏன்று எண்‌ 
ணிப்‌ பயந்தும்‌ விட்டாள்‌. எனவே, தள்ளாடிக்‌ தடுமா நிக்‌ 
கொண்டு அவன்‌ இருந்த இடத்தை நோக்கி மெதுவாக 
நடந்‌ துவரலானாள்‌. 


முகத்தைக்‌ கைகளால்‌ மறைத்துக்கொண்டு முக்கி 
முணகிக்கொண்டிருந்தான்‌ மாணிக்கம்‌. மழைத்‌ துளிகளைப்‌ 
போல முழங்கையின்‌ வழியாக கண்ணீர்த்‌ துளிகள்‌ இந்திக்‌ 
கொண்டிருந்தன. மாங்குயில்‌ அருகே வந்து நின்‌ றுகொண்‌ 
டிருப்பதை உணர்ந்த மாணிக்கம்‌, “பெண்ணே, என்னைக்‌ 





74 


காப்பாற்று. நான்‌ OLI துயரத்துள்‌ இடந்து அவதிப்ப 
கிறேன்‌ ': என்று சொன்னான்‌. ó 


மாணிக்கம்‌ படும்‌ வேதனையைக்‌ கண்ட மாங்குயில்‌, 
தான்‌ கொண்ட துயர ததைக்கூட மறந்துவிட்டு அவனது 
காலடியில்‌ வீழந்து, அன்பே, உங்களுக்கு WSS அவதி 
என்ன? என்னால்‌ இயன்ற அளவு அத்துன்பத்தைத்‌ 
துடைப்பதற்கு வழி தேடுகிறேன்‌” என்று மெதுவான 
குரலில்‌ சொன்னாள்‌. | | e ae 


“இந்தச்‌ செய்தியைக்‌ கேட்டதும்‌ கான்‌ வீட்டிற்கு 
ஒரே ஓட்டமாக வந்து சேர்ந்துவிட்டேன. வழியில்‌ நின்று 
கூப்பாடு போட்டால்‌, மரியாதை கெட்டுவிடும்‌ என்பதற்‌: 
காகவே வழியில்‌ என்‌ அவதியை யாருமே அறிந்துகொள்‌ 
ளாதபடி அவசர அவசரமாக ஓடி வந்துள்ளேன்‌. இப்‌ 
போது அழுது இர்த்தால்தான்‌ என்‌ அவதி சிறிதாவது 
இரும்‌” என்று விஷயத்தைச்‌ சரியாகச்‌ சொல்லாமல்‌ அரை 
பும்‌ குறையுமாகச்‌ சொல்லி முடித்தான்‌ மாணிக்கம்‌. — | 


அழுது அழுது ஓய்ந்தபின்பு, அவன்‌ இரும்பவும்‌ பேச 
லானான்‌ : “அவனை நான்‌ மனதார நேசித்தேன்‌. முழுக்க 
முழுக்க நம்பி இருந்தேன்‌. அவன்‌ என்னை மோசஞ்செய்து 
விட்டுப்‌ போய்விட்டான்‌” என்று திரும்பவும்‌ விபரமில்‌ 
லாமல்‌  விஷயத்கை வளர்த்துக்‌. கொண்டிருந்தான்‌ 
மாணிக்கம்‌. ட 


மாங்குயில்‌ மாணிக்கத்தின்‌ பேச்சைக்‌ கேட்டு அதிகப்‌ 
படியாகப்‌ பயந்துவிட்டாள்‌. இருந்தாலும்‌ மனதைத்‌ திடப்‌ 
படுத்திக்கொண்டு அவன்‌ யார்‌ ? அவன்‌ உங்களை எப்படி. 
மோசம்‌ செய்துவிட்டான்‌ £ தயவு செய்து விஷயத்தைச்‌ 
சற்று விபரமாகச்‌ சொல்லுங்கள்‌'' என்று பணிவோடு 
கேட்டாள்‌. | ்‌ 


அவன்தான்‌. என்‌ ஆருயிர்‌ ஈண்பன்‌. சங்கரன்‌ 7 
அவன என்னை விட்டுவிட்டு அயல்நாட்டுக்குப்‌ புறப்பட்டுப்‌ 
போனான்‌. போன வழியில்‌ புயலுக்கு இலக்காகி மாண்டு 
விட்டான்‌ ' என்று அழுதுகொண்டே விபரத்தைத்‌ தெரியப்‌ 
படுத்தினான்‌ மாணிக்கம்‌. | க்‌ Vale ஸு 


70 


. சங்கரனின்‌ மரணத்தைக்‌ கேட்டு மாங்குயில்‌ முதலில்‌ 
அநிரச்சகொண்டாள்‌ என்றாலும்‌, சிறிது நேரத்திற்குள்‌ 
ளாக மன அமைதி அடைந்துவிட்டாள்‌. அமைதியான 
வாழ்வுக்கு யாரால்‌ அவகேடு வந்து சேரும்‌ என்று அஞ்சி 
நடுங்கனாளோ, அவன்‌ புயலுக்கு இலக்காகிப்‌ போக்ழெந்து 
விட்டான்‌, என்பதை அறிந்ததும்‌ அவளால்‌ எப்படிச்‌ சமா 
தானம்‌ அடையாமல்‌ இருக்க முடியும்‌ £ அவன்‌ சாகவேண்டு 
மென்பதைத்தான்‌ அவள்‌ அந்தரங்கமாக விரும்பினாள்‌. 
ஆகவே, அவன்‌ செத்துவிட்டான்‌ என்ற செய்தி அவளுக்குச்‌ 
சினி கலந்த பானமாக இனித்தது. | ä 


san தோன்றவேண்டிய முகத்தில்‌ களிப்புக களி. 
நடமாடுவதைக்‌ கண்ட மாணிக்கம்‌ மாங்குயிலைப்‌ பார்த்து, 
“பெண்ணே, உனக்கு என்‌ நண்பன்‌ சங்கரனை த்‌ தெரியாது. 
அவனைப்‌ பற்றி நான்‌ இதுகாறும்‌ ஒரு வார்த்தைகூட 
உன்னிடம்‌ சொன்னதில்லை. அவன்‌ தங்கமான மனதுடை 
யவன்‌. உல்லாசப்‌ பிரியன்‌. யாருக்குமே உபத்திரவம்‌ 
தரமாட்டான்‌. இந்த உலகத்தில்‌ நான்‌ உனனைக காதலிப்ப 
தற்கு முன்பு வேறு யாரையாவது நேசித்தது உண்டு என்று 
சொன்னால்‌, அது சங்கரனையே ஆகும்‌'' என்று சொன்னான்‌. 


அவன்‌ சொன்னதை. ஆமோதிப்பவள்‌ போல தலையை 
- அசைத்த மாங்குயில்‌, “கடைசியாக உங்களுடைய வாழ்வுக்‌ 
குக்‌ கஷ்டத்தை ஊட்டிவிட்டான்‌ உங்கள்‌ அருயிர்‌ நண்பன்‌ 
சங்கரன்‌” என்று அவலச்சுவைக்கு ஒரு முற்றுப்‌ புள்ளி 
வைத்தாள்‌. 

சங்கரன்‌ உயிரோடு இருக்கும்பட்சத்தில்‌ மாங்குயி லுக்‌ 
குத்‌ துன்பம்‌. உயிரிழந்த நிலையில்‌ மாணிக்கத்திற்குத்‌ 


துன்பம்‌ ! 


்‌ துன்பத்‌ே தாடு போராடிக்‌ கொண்டிருந்த மாணிக்‌ 
கத்தை எந்த விதத்தில்‌ தேற்ற முடியும்‌ என்று யோசித்துப்‌ 
பார்த்த அவள்‌, “சங்கரன்‌ எப்படிச்‌ செத்தான்‌ £ உங்களுக்கு. 
அந்தச்‌ செய்தியை யார்‌ சொன்னது ? எனறு கேட்டாள்‌. 


“சங்கரன்‌ அமெரிக்காவுக்குக்‌ கப்பலில்‌ சென்றான்‌. 
அவனை ஏற்றிச்‌ சென்ற கப்பல்‌ கரை சேருவத ற்குமுனபாக 
நடுக்‌ கடலில்‌. பெரும்‌ புயலால்‌ தாக்கப்பட்டுக்‌ கவிழ்ந்து. 





76 


விட்டது. கப்பலில்‌ பிரயாணம்‌ செய்தவாகளைக காப்பாற்ற 
முடியவில்லை என்ற பத்திரிகைச்‌ N | "ae 
நீட்டினான்‌ மாணிக்கம்‌. | a 


“சட்ட பூர்வமாக ட பான்‌ செய்தியாதலின்‌, 
சங்கரன்‌ நிச்சயமாகச்‌ செத்துத்தான்‌ போயிருக்க வேண்‌ 
டும்‌” என்று மாங்குயிலும்‌ டத்‌ ee ஊர்‌ 
ஜிதப்படுத்தினாள்‌. | 

அன்று இரவு - இருவரும்‌ உணவை Be 
உறங்கலாயினர்‌. சங்கரன்‌ மாணிக்கத்திற்கு. நெருங்கிய 
நண்பனாக இல்லாத நிலையில்‌, கப்பல்‌ விபத்தி ற்குள்ளாகிக்‌ 
காலமடைக்திருந்தான என்றா லும்‌, அல்லது மாணிக்கத்தின்‌ 
உறவு ஏற்படாத நிலையில்‌ செத்திருந்தான்‌ என்றாலும்‌ 
அவன அ பிரிவை மாங்குயிலால்கூடத்‌ தாங்கியிருக்கவே 
முடியாது. ஆனால்‌ மாணிக்கத்தின்‌ ஆசைநாய்கியாக . 
வாழும்போது சங்கரன்‌ உயிருடன்‌ | இருப்பதைவிட 
உயிரிழந்து போவதில்‌ தான்‌ அவளுக்கு விருப்பம்‌ அதிகம்‌. 


மாணிக்கம்‌ பொருமிப்‌ பொருமிக்‌ கொண்டே புரண்டு 
புரண்டு படுப்பதைப்பார்‌ தது, அவனுக்காகப்‌ பச்சாததாபப்‌ 
பட்டாள்‌. சங்கரனின்‌ பிரிவைப்‌ பெரிதாக எண்ணி 
அவன கலங்கா திருப்பத 1 ற்கு என்னென்ன முறைகளைக்‌ 
கையாளலாம்‌ என்பது குறித்துச்‌ சிம்‌ தித்தபடியே டன்‌ 
யில்‌ படுத்திருந்தாள்‌. | | 


திடீரென்று படுக்கையை விட்டு எழுந்தாள்‌. காதலன்‌ 
படும்‌ துயரம்‌ அவளையும்‌. கலக்கி விட்டது. இதுகாறும்‌ 
இருகிய மனதோடு விளங்கிய மாங்குயில்‌, இறக்துபோன 
சங்கரனைக்‌ குறித்து சிறிது இரக்கம்‌ கொள்ளலானாள்‌. 
நேராகப்‌ படிக்கும்‌ அறைக்குச்‌ சென்று அங்கிருந்து மேசை 
யில்‌ விரித்துக்‌ இடந்த ஆல்பத்தை எடுத்து சங்கரனின்‌ 
படத்தைத்‌ திரும்பத்‌ un on ae 
விட்டாள்‌. har 

"அட அபாக்கியவானே, என்னோடு See 
காலத்தை கடத்த வேண்டிய நீ, கடலுக்கு இரையாகி 
விட்டாயே? எல்லாம்‌ உன்‌ தலைவிதிதான்‌!' என்று ன்‌ 
குள்ளாகச்‌ சொல்லிக்‌ கொண்டாள்‌. 


ce 


'உயிரோடு . இருந்தபோது நீ என உள்ளத்திற்கு 
இனபம்‌ அளிப்பாய்‌ எனறு... எண்ணியிருந்தேன்‌.. ஆனால்‌ 
நீயோ, உன உயிரைப்‌ பறிகொடுத்த பின்பு தான்‌ | என்‌ உள்‌ 
ளத்திற்கு இனிமையை அளித்தாய்‌. எப்படியேனும்‌ ஒரு 
விதத்தில்‌ எனக்கு இன்பமளித்த உன்னை நான மனதார 
வாழ்த்துகிறேன்‌ என்று அப்படத்தைப்‌ . பார்த்துக்‌ 
கொண்டு மெதுவான குரலில்‌ சொன்னாள்‌. தான்‌ சொன்‌ 
னதை யாரேனும்‌ கேட்டிருப்பார்களோ என்று சுற்று 
முற்றும்‌ பார்த்தாள்‌. யாரையுமே காணவில்லை. 


மாணிக்கம்‌ இளைஞனாக இருந்தபோது. நான்‌ அவன்‌ 
உள்ளத்தில்‌ நிறைந்திருந்தன. அவனுக்கு . வேண்டிய 
எல்லாவித உதவிகளையும்‌ செயது. வந்தேன. இப்போது 
அவன்‌ வாலிபனாகிவிட்டான்‌. ' அவனுக்கு வேண்டிய 
உதவிகளை இனி நீதான செய்து. தர வேண்டும்‌. அது உன . 
கடமையும்கூட!' என்று மாங்குயிலைப்‌ பார்த்து சங்கர 
னின்‌ படம்‌ பேசியது. இல்லை; பேசுவதாக அவள்‌ உணாந்‌ 
தாள்‌. அச்சொ DENE சங்கரனே சொல்லுவதாகப்‌. பாவித்‌ 
துக்‌ கொண்டு மாங்குயில்‌ மன அமைதி கொண்டாள்‌. 
பின்பு சங்கரனின்‌ படத்தை ஆவலோடு முத்தமிட்டு 
விட்டுப்‌ படுக்கை அறைக்குத்‌ திரும்பி விட்டாள்‌. . : 


அவள்‌ திரும்பவும்‌ தன்‌ படுக்கையில்‌ படுக்க முய, DAS 
கும்போது பொழுது நன்றாகப்‌ புலர்ட்து விட்டது. மாணிக்‌ 
கம்‌ இன்னும்‌ அயர்ந்து தூங்கிக்‌ கொண்டே இருந்தான. 
இனித்‌ தங்களின்‌ வாழ்வில்‌. சங்கரன்‌ குறுக்கிட்டுச்‌ சங்க 
டத்தை உண்டு பண்ண முடியாது என்ற திடமான நம்பிக்‌ 
கையோடு மாங்குயி லும்‌ கனகு உறங்கினாள்‌. 


அதற்கப்புறம்‌ அவ்வீட்டில்‌ எவ்வித அமளியும்‌ இல்லை. 
பெரும்‌. புயற்‌ காற்று அடித்து ஓய்ந்து oe தென்றல்‌ 
தவழ்ந்தது. . | 

ஒரு நாள்‌ ர ரான தன்னையுமறியாமல்‌, இந்த வீடு 
சுடுகாடாகத்‌ தெரிகிறது”, என்று கூச்சலிட்டான்‌. சிறிது 
நேரத்திற்குள்ளாக, இப்படி. ஏன்‌ கத்தினோம்‌; எதற்காகக்‌ 
கத்தினோம்‌, என்பதை அறிய முடியாதவனாகி, ABBA 
கொண்டிருந்த மாங்குயிலிடம்‌ “பெண்ணே, . என்னையும்‌ 
அறியாமல்‌ ஏதோ உளறி விட்டேன்‌. 6 அதைப்‌ பொருட்‌ 


78 


படுத்த வேண்டாம்‌. இந்த வீடு ஒரு இன்ப லோகமாகும்‌.. 
இதில்‌ நாம்‌ என்றும்‌ இன்பமாக வாழ வேண்டும்‌'' என்று 


கூறினான்‌. ்‌ 


அவனா உள்ளத்தில்‌ எதையும்‌ ஒளிக்காமல்‌ உண்மை 
யையே பேசினான்‌. 


அன்றாட வாழ்வில்‌ ஏதாவது மாற்றம்‌ உண்டென்று: 
சொனனால்‌, அது மாங்குயிலின்‌ வாழ்விலேதான்‌ இருந்தது. 
பழங்கால நினைப்புக்கள்‌ அவளைப்‌ படாதபாடு படுத்தின. 
மாணிக்கத்தோடு கைகோர்த்துக்‌ கொண்டு வீதி வழியே 
வரும்போது, சங்கரனின்‌ நினைப்புக்‌ குறுக்கிட்டு விடும்‌. 
அதனால்‌ சஞ்சலமடைவாள்‌ மாங்குயில்‌. தன்னைச்‌ சங்கரன்‌ 
சஞ்சலப்படுத்தி வருவதைப்‌ போல, தான்‌ சங்கரனின்‌ வாழ்‌ 
வில GHEG_OF சஞ்சலத்தை உண்டு பண்ணினால்‌ 
என்ன? என்று கூட சில வேளைகளில்‌ எண்ணுவாள்‌.' 
சங்கரன்‌ இறந்த பின்பு; அந்தப்‌ பிரச்னைக்கு இடமில்லை 
எனற அளவில்‌ சமாதானம்‌ அடைவாள்‌. என்ன இருந்‌ 
தாலும்‌ நெறி கெட்ட வாழ்வை நினை த்துப்‌ பார்த்து, அவள்‌: 
தனிமையான ஒரு இடத்தில்‌ நின்று அழுது அமுது தன்‌ 
துக்கத்தைப்‌ போக்கிக்‌ கொள்ளுவாள்‌. — படவ. 


ஒருநாள்‌ மாணிக்கம்‌ வைரம்‌ பதித்த தங்க ம்கை 
ஒன்று வாங்கிக்‌ கொண்டு வந்து மாங்குயிலின்‌ கழுத்தில்‌ 
அணிஈது அழகு பார்த்தான்‌. இதுபோலவே முன்பு ஒரு 
தடவை சங்கரனும்‌ செய்திருக்கிறான்‌. .அதை நினை த்துக்‌ 
கொண்டு மாங்குயில்‌ மனம்‌ கலங்கி நின்றாள்‌, மழெச்சி 
கொள்ள வேண்டிய நேரத்தில்‌! “உனக்கு இந்த நகை 
பிடிக்கவில்லையா £'' என்று கேட்டான்‌ மாணிக்கம்‌. மாங்‌ 
குயில்‌ பதில்‌ சொல்லுவதற்கு வார்த்தைகள்‌ கிடைக்காமல்‌: 
திண்டாடினாள்‌. சிறிது நேரம்‌ சென்றதும்‌ உள்ளத்தைத்‌ 
திடப்படுத்திக்‌ கொண்டு பேசலானாள்‌: “அன்பே, நீங்கள்‌ 
வாங்கி வந்த நகையை நான்‌ மிகவும்‌ விரும்புகிறேன்‌. எனக்‌ 
காக நீங்கள்‌ இவ்வளவு பணம்‌ செலவழிக்கக்‌ கூடாது. . 
என்‌ பொருட்டு நீங்கள்‌ அதிகப்படியான பணம்‌ செலவு 
செய்வதை நான்‌ விரும்பவில்லை. என்‌ பொருட்டு சிறிது 
கூடச்‌ செலவு செய்யாத நிலையில்‌, கான்‌ உங்களைப்‌ பெரி தும்‌- 
காதலிக்கும்படி செய்ய வேண்டும்‌. . அதுதான்‌ உண்மை 


79 


யான அன்பின்‌ அடையாளம்‌.” இப்படிச்‌ சொல்லிவிட்டு 
அவள்‌ அழ ஆரம்பித்து விட்டாள்‌. | | 


விஷயத்தைத்‌ தெளிவாகப்‌ புரிர்துகொள்ளாத மாணிக்‌ 

கம்‌, அவளைத்‌ தன்‌ கைகளால்‌ அணைத்துக்‌ கொண்டு, “நீ. 
எதற்காக அழுகிறாய்‌? உனக்கு உயர்ந்த ஆடைகளும்‌, அணி 
களும்‌ வாங்கித்தர வேண்டியது கணவனாகிய நான்‌ செய்ய 
வேண்டிய கடமையல்லவா? நீ என்னுடைய மனைவி 
தானே?” என்று கேட்டான்‌. | 


மாணிக்கத்தின்‌ கண்களில்‌ தன மூழு உருவத்தையும்‌ 
பார்த்தபடியே மாங்குயில்‌ பதில்‌ சொன்னாள்‌: இல்லை? 
நான்‌ உங்களுடைய. மனைவி இல்லை." இவ்வார்‌ த்தைகளைக 
கேட்டதும்‌ ஏதோ விஷப்‌ பிராணி தீண்டி விட்டதைப்‌ 
போலத்‌ துடிதுடித்தான்‌ மாணிக்கம்‌. இதுவரை ஆன 
- செலவுகளில்‌ பேர்பாதியைப்‌ பங்கிட்டு, தன்‌ சொந்த வரு 
மானத்திலிருந்து மாணிக்கத்திற்குக்‌ கொடுத்து விட 
வேண்டும்‌ corm தன்‌ விருப்பத்தை. வெளிப்படுத்த 
்‌ விரும்பினாள்‌. மாங்குயில்‌. ஆனால்‌ விருப்பத்தை வெளிப்‌ 
படுத்‌ துவதற்குரிய தைரியம்‌ தான்‌ அவளிடமில்லை. . மாணிக்‌ 
கம்‌ கொஞ்ச நாட்கள்‌ சென்ற பின்பு மறுமுறையாக வெல்‌ 
வெட்‌ ஆடை ஒன்றும்‌ வாங்வெந்தான்‌. அப்போது அவள்‌ 
சிரித்துக்‌ கொண்டே, “அன்பே, நான்‌ காசு பணமில்லாத 
ஏழை என்று கருதிவிடாதீர்கள்‌. என்னிடமும்‌ கொஞ்சம்‌ 
பொருள்‌ வளம்‌ உண்டு. ஆகவே எனக்குத்‌ தேவையான 
பொருள்களை நானே வாங்கிக்‌ கொள்ளுகிறேன்‌. எனக்கு 
என்ன வேண்டுமென்பது உங்களுக்குத்‌ தெரியா து. மேலும்‌ 
கடைக்காரர்கள்‌ ஒவ்வொரு முறையும்‌ உங்களை ஏமாற்றி 
விடுகிறோர்கள்‌ எனபதை. நான்‌ தெளிவாக அறிகிறேன்‌” 
என்று சொன்னாள்‌. | 


தேர்ந்தெடுத்துக்‌ கொண்டாள்‌. அவற்றிற்குரிய பணத்தை 
மாணிக்கம்‌ கொடுக்க முன்‌ வந்தால்‌, கெட்டிக்கார ததன மாத 


E TS கொடுக்க விடாதபடி. தடுத்து, தானே 
கொடுத்து விடுவாள்‌. — ந்‌ le 


அருளகத்தில்‌ இதுகாறும்‌ இன்பமயமாகத்‌ தோன்றிய 
வாழ்க்கை. இப்போது இன்னல்‌ மயமாக மா, விட்டது. 





60 


மாணிக்கம்‌ கணவன்‌ என்ற ஸ்தானத்தை அடைவதை 
அவள்‌ கனவில்‌ கூட. விரும்பவில்லை. சங்கரன்‌ செய்ததைப்‌ 
போல இவனும்‌ தன்னைப்‌ புறக்கணித்து விட்டால்‌, என்‌ 
னென்ன பொல்லாங்குகள்‌ குழுமோ என்று பயந்த அவள்‌, 
மாணிக்கத்தோடு கணவனும்‌ u ப ம்‌ வாழி 
விரும்பவேயிலிலை. | 


மாங்குயிலின்‌ விபரிதப்‌ ai men 

காரணம்‌ என்னவென்பதை அறியாது அவதிப்பட்டான்‌ 
மாணிக்கம்‌. அவள்‌ எதிபாாக்கிற அளவிற்குத்‌ தன்னால்‌ 
அவளைக்‌ காதலிக்க முடியவில்லையோ, எனறு. தன்னை தீ 
தானே சந்தேகித்துககொண்டான்‌. அல்லது அவளது உள்‌ 
ளம்‌ கோகும்படியாக ஏதேனும்‌ உபத்திரவம்‌ செய்அவிட்‌ 
போமோ என்று சில சமயங்களில்‌ சிந்இத்தான்‌. எவ்வளவு 
முயன்றும்‌ அவனால்‌ சரியான விடையை ௮ இம ப 
முடியவில்லை. | 


மாங்குயில்‌ உள்ளத்தில்‌ றா மறைத்து வைத்துக்‌ 
கொண்டு, அசை வெளியே சொல்ல முடியாமல்‌ வேதனைப்‌ 
படுகிறாள்‌ எனபதை விளக்கமாகத்‌ தெரிர்‌ துகொண்டான்‌ 
மாணிக்கம்‌. அவளின்‌ அச்செயலை அவன்‌ ௮ யே 
வெறுத்தான்‌. 


“கான்‌ உன்னுடைய அன்பிற்கு அருகதையற்றவனாக 
ஆகிவிட்டேன்‌. உன்னை எப்படிக்‌ காதலிப்பது என்பது 
எனக்குத்‌ தெரியவில்லை. என்னிடத்தில்‌ நீ என்னென்ன 
முறைகளைக்‌ கரணுறொய என்பதைத்‌ தெரியப்படுத்தினால்‌, 
நரன்‌ அக்‌ குறைகளினின்று என்னை விடுவித்‌ துக்கொண்டு 
உன்னை இன்னும்‌ அதிகமாகக்‌ காதலிக்க மு.ற்படுவேன்‌”” 


என்று ஒருமுறை மாணிக்கம்‌ அவளிடம்‌ அன்புததும்பப்‌ 
பேச்சுக்‌ கொடுத்தான்‌. 


ஆனால்‌ மாங்குயிலோ அவனது உள்ள வேதனையை 
உணாந்துகொள்ளாமல்‌, “நீங்கள்‌ என்னை அளவுக்கு 
மிஞ்சிச்‌ GET FSB நீர்கள்‌. உங்களிடம்‌ அன்பில்லை என்று 
நான்‌ என்றாவது கூறியதுண்டா ? அப்புறமேன்‌ என்மீது 
அபாண்டமாகப்‌ பழி சுமத்துகிறீர்கள்‌ ? ஒருவரையொருவர்‌ 
நன்கு தெரிக்துகொள்ளாமல்‌ பழகுவதால்‌ ஏற்படும்‌ ஆபத்‌ 


81 


அதத்தான்‌ இதற்கெல்லாம்‌ காரணம்‌' என்று படாடோப: 
மாகப்‌ பதில்‌ சொன்னாள்‌. 


அவள்‌ என்ன சொல்லுகிறாள்‌ என்பதைக்‌ கூட நின்று 
கேட்க நிதானமிழந்த மாணிக்கம்‌, நேராகத்‌ தன்‌ அறைக்‌ 
குள்‌ சென்றுவிட்டான்‌. இனி அவளைப்‌ பற்றி அனாவசிய 
மாகச்‌ சந்தேகப்படக்கூடாது என்று டட. 
தீர்மானித்துக்கொண்டான்‌. 


மாங்குயிலின்‌ அன்பை முழுதும்‌ பெறமுடியவில்லை 
என்று கலங்கினான்‌ மாணிக்கம்‌. தன்னை முழுதும்‌ ஆக்கி 
மித்துக்கொள்ளும்‌ உரிமையை மாணிக்கத்திற்குத்‌ தரக்‌ 
கூடாது என்று ஜாமானித்‌ துக்‌ கொண்டாள்‌ மாங்குயில்‌. 
ஆக இருவரும்‌ ஒன்றோடு ஒன்று பொருந்தாமல்‌ இரு 
அருவங்களாகவே வாழ்ந்து வந்தனர்‌. | 


இறந்துபோன நண்பனுக்கு மரியாதை ப்பி 
விரும்பிய மாணிக்கம்‌ சங்கரனின்‌ படத்தை ஆல்பத்தி 
னின்று எடுத்துக்‌ கண்ணாடி போட்டு மேசையின்மீ து 
வைத்தான்‌. ஏற்கனவே மாணிக்கத்தின்‌ மீது வெறுப்புக்‌ 
கொண்டிருந்த மாங்குயில்‌, சங்கரனின்‌ படத்தைப்‌ பார்க்க 
நேரிட்டபின்பு மாணிக்கத்தின்‌ அறைக்குள்‌ நுழைவதை 
அறவே நிறுத்திவிட்டாள்‌. 


இங்ஙனமாக வாழ்வில்‌ வெறுப்பு வேரூன் றத்‌ . துவங்கிய 
நிலையில்‌, மாணிக்கத்திற்கு ஒரு கடிதம்‌ வந்து சேர்ந்தது. 
AG கடி.த.த்‌இல்‌ அவன்‌ தந்தை சாகக்‌ கிடப்பதாகவும்‌, 
ஆகவே அவன வெற்றியூருக்கு உடனே Pe Sela 
மென்பதாகவும்‌ குறிப்பிடப்பட்டிருந்த து. | 

அக்‌ கடிதத்தைப்‌ படித்ததும்‌ மாங்குயிலிடம்‌ காட்டி 
விடை பெற்றுக்கொண்டு மாணிக்கம்‌ வீடு திரும்பத்‌ தயா 
ரானான்‌. திரும்பும்போது, ௮ அடிக்கடி கடிதம்‌ எழுதுவதா 
கவும்‌, அன்பை டட ei என்றும்‌, அவளிடம்‌: 
அவன்‌ உறுதி பெற்றுக்கொண்டான்‌. 


பூசல்‌ குறுக்கிட்ட நேரத்தில்‌ N வோட்டதும்‌ 
ஒரு விதத்தில்‌ நல்லதாகவே முடிந்தது, 


எலலாம்‌ நன்மைக்கே என்ற கருத்திலத தான்‌ இருவரும்‌ 
ஒருவரையொருவர்‌ பிரிந்தனர்‌ ! 


மாணிக்கம்‌ வெற்றியூர்‌ நகரத்இற்குப்‌ போய்ச்‌ சேருவ 
தற்குள்ளாக அவனுடைய தந்கையார்‌ இறந்துவிட்டார்‌. 
உண்மையைத்‌ தந்தியின்‌ மூலம்‌ தெரிவித்தால்‌ மாணிக்கம்‌ 
எதிர்பாராதவிதமான ௮ Ar FASE ஆளாகக்கூடுமென்‌ று 
எண்ணி, தந்தையார்‌ சாகக்‌ கடப்பதாகக்‌ கடிதத்தின்‌ மூலம்‌ 
தெரிவித்திருந்தார்கள்‌ . | | 

ஐமீன்தார்‌ சாவதற்கு முன்தினம்‌ வழக்கமாக ஆராய்ச்‌ 
AF சாலைக்குப்‌ போவதைப்போல போயிருந்தார்‌. போனவர்‌ 
மத்தியான உணவுக்கோ, மாலை உணவுக்கோ திரும்பவே 
யில்லை. ஜெனிவீ வீ எலமானன என இன்னும்‌ வீடு திரும்ப 
வில்லை என்பதை அறிந்துகொள்ள ஆராய்ச்சிக்‌ AL FHM 
குள்‌ சென்று வெளிக்கதவைத்‌ தட்டினாள்‌. உள்ளேயிருந்து 
எவ்விதப்‌ பதிலுமே கிடைக்கவில்லை. கதவே இழுது 
தீமே விழுந்துவிடும்‌ அளவுக்குப்‌ பலம்‌. கொண்டமட்டும்‌ 
கட்டினாள்‌. அப்போதும்‌ எவ்விதப்‌ பதிலும்‌ கிடைக்க 
வில்லை. ஆகவே தன்னிடமிருந்த புழக்கடைச சாவியின்‌ 
மூலம்‌ வீட்டிற்குள்‌ நுழைந்தாள்‌. இரத்த வெள்ளத்திற்கு 
ஊடே எஜமானன்‌ மாண்டுகிடந்தான்‌. அப்போது அவள்‌ 
போட்ட கூச்சல்‌, அருகேயிருந்த. வேலைக்காரர்கள்‌ அனை 
வரையும்‌ ஒன்று திரட்டிவிட்டது. ௨. ல்‌ 

எஜமானன்‌ சாவுக்கு, பொல்லாத பேய்‌ ஒன்றுதானா 
காரணமாக இருக்கவேண்டும்‌ என்ற கருத்தை எல்லோரும்‌ 
ஏகமனதாக ஒப்புக்கொண்டனர்‌. ஏற்கனவே அவவீட்டில்‌. 
பேய்‌ ஓட்டம்‌ இருப்பதாக நம்பி வந்த ஊர்‌ மக்களும்கூட, 
ஜமீன்தாரின்‌ சாவுக்கும்‌ பேய்க்கும்‌ சம்பந்தம்‌ உண்டு 
எனற பேச்சை சரியென்றே நம்பிவிட்டனர்‌. அ 


ஆனால்‌ மருத்துவரோ. OLB cor தாரின்‌ சாவுக்கு வேறு 
ஒரு காரணம்‌ கற்பித்தார்‌. அவருடைய கருத்துப்படி 
ஜமீனதார ஒரு நூதனமான விஷப்பொருளை உட்கொண்டு 


83 


அயிர்‌ : துறந்து: இருக்கவேண்டும்‌. அந்த : நூதனமான 
விஷப்பொருளை ஜமீன்தார்‌. தன்‌ நீண்ட ஆராய்ச்சியின்‌ 
காரணமாகக்‌ கண்டுபிடித்திருக்க வேண்டும்‌. டாக்டரின்‌ 
இந்தக்‌ கருத்தை, படித்தவர்களும்‌ பழமையில்‌ நாட்டம்‌ 
கொள்ளாதவர்களும்‌ ஒப்புக்கொண்டனர்‌. உண்மை எப்படி 
இருந்தபொழுதிலும்‌ ஜமீன்‌ தாருக்கு மாச கற்பிக்கக்கூடா து. 
என விரும்பிய அனைவரும்‌, அவர்‌ இருதயக்‌ கோளா றினால்‌ 
இறந்துவிட்டார்‌ என்று ஊர்ஜிதப்படுத்தி விட்டனர்‌. 


இறந்தவாக்குரிய ஈமச்‌ சடங்குகள்‌ முடிந்து ஒரு மணி 
நேரம்‌ காலம்‌ தாழ்த்தி, மாணிக்கம்‌ வீடு வந்து சேர்ந்தான்‌. 
தந்தையாரின்‌ சாவு அவனுக்குத்‌ தாங்கொணாத துயரத்‌ 
தைத்‌ தந்தது. an m 
ஜெனி வீ வீ மாணிக்கத்தை ஜமீன்தாரின்‌ oe வாரிசாக 
அறிமுகப்படுத்தி அவனையும்‌ ஜமீன்தாராக ஆக்கிவிட்டாள்‌. 


மாணிக்கமும்‌ ஜெனி வீ வீயும்‌ 'வீட்டிற்குள்‌ இருந்த 
படியேஎ திர்காலத்தைப்பற்றித்திட்டமி ட்டுக்கொண்டிருந்த 
போது, வெளிக்கதவை ஒரு வேலைக்காரன்‌ பலமாகத்தட்டி 
னான்‌. “ஏன என்று விசாரித்தபோது, யாரோ ஒரு ஆசாமி 
மாணிக்கத்தைத்‌ தேடிக்கொண்டு. வந்திருப்பதாக வேலைக்‌ 
காரன்‌ அறிவித்தான்‌. மாணிக்கம்‌ மேல்‌. மாடியிலிருந்து 
கீழே இறங்கி வந்து பார்த்தபோது. ஒரு டாக்டர்‌ நின்று 
கொண்டிருந்தார்‌, மாணிக்கத்தின்‌... தந்தையார்‌ இறந்த 
தற்கு இருதய நோய்தான்‌ காரணம்‌ என்று சான்றுப்‌ பத்தி 
சம்‌ வழங்கிய ஆசாமி அந்த டாக்டர்தான்‌. டாக்டர்‌. மாணிக்‌ 
கத்திடம்‌ உண்மையை மறைத்து வைக்கக்கூடாது என்ற 
எண்ணத்துடன்‌ அவனைத்‌ தனியே அழைத்துச்‌ சென்று 
தந்தையாரின்‌ சாவுக்குக்‌ காரணம்‌, இருதய நோய்‌ அல்ல 
வென்பதையும்‌, அவர்‌ . தற்கொலை செய்துகொண்டே 
இறந்துவிட்டார்‌ என்பதையும்‌ தெரியப்படுத்திவிட்டார்‌. 





டாக்டர்‌ தன்னிடம்‌ கொண்ட உண்மையான அன்புக்‌ 
காக அவருக்கு நன்றி செலுத்திவிட்டு, அங்கிருந்து புறப்‌ 
படத்‌ தயாரானான்‌ மாணிக்கம்‌; ஆனால்‌ அவனைச்‌ தடுத்து 
நிறுத்திவிட்டார்‌ டாக்டர்‌. EEE CH N 
- LTS அச்சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படு 535 கொண்டு 
இறந்துபோன... ஜமீன்தாரின்‌ .. இரசாயனச்‌. சரலையைச்‌ 


84 


சுற்றிப்‌ பார்த்துவிட விரும்பினார்‌. மாணிக்கம்‌ டாக்டரின்‌ 
மேல்‌ கொண்டிருந்த அபிமானத்தின்‌ காரணமாக, அவரை — 
அழைத்துச்‌ செல்ல ஓப்புக்கொண்டான. ப 
ஆராய்ச்சிச்‌ சாலைக்குரிய சாவிக்கொத்‌ துகளை கையில்‌ 
எடுத்‌ துக்கொண்டு டாக்டரையும்‌ அழைத்தபடியே புறப்‌ — 
பட்டான்‌.  ஆராய்ச்சிச்‌ சாலையைத்‌ திறந்து டாக்டரும்‌ ' 
மாணிக்கமும்‌ ஏறத்தாழ எல்லா இடத்தையும்‌ சுற்றிப்‌ 
பார்த்துவிட்டனர்‌. | | 


மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அவன்‌ தன்‌ தந்தையா 
ருடன்‌ நுழைந்தபோது இருந்த மாதிரியாக, அப்போது 
அந்த ஆராய்ச்சிச்‌ சாலை இருக்கவில்லை. அங்கிருந்த : ஓவ்‌ 
வொரு பொருளும்‌ அவனுக்கு அதிசயத்தையும்‌, ஆச்சரி 
யத்தையும்‌ உண்டுபண்ணின. மேலும்‌ அப்பொருள்கள்‌ 
கன்னாபினனாவென் று சிதறிக்‌ கடந்தன. போதாக்‌ குறைக்‌ 
குச்‌ சில பாத்திரங்கள்‌ உடைந்து தூள்‌. தூளாகக்‌ 
நடந்தன... 

இவற்றையெல்லாம்‌ பார்த்த மாணிக்கத்திற்கு அழுகை 
வந்துவிட்டது. தன்‌ தந்தையாரின்‌ பைத்தியகீகாரத்தன ததை: 
எண்ணிக்‌ கண்ணீரை ஆறாக வடிகீகலானான்‌. ஒருமுறை 
அவன்‌ தந்தையார்‌, “நான்‌ இந்த ஆராய்ச்சிச்சாலையீல்தாண்‌ 
என்‌ உயிரை மாய்த்துக்கொள்ளப்‌ போகிறேன்‌' என்று 
சொன்ன வார்த்தைகள்‌ அவன காதுகளில்‌ ரீங்காரம்‌ செய்‌ 
யத்‌ துவங்கின. தனிமையில்‌ இருந்த தணியாத ஆசையின்‌ — 
காரணமாகவும்‌, பலருடன்‌ பாசத்தோடு பழகாததின 
காரணமாகவும்‌, ஜமீன்தார்‌ ஏன்‌ இறந்தார்‌ என்பதை 
யாராலுமே தீர்மானிக்க முடியவில்லை. அனால்‌, அங்கு 
ஒரே ஒரு சாமான்‌ மட்டும்‌ அழகு குலையாமல்‌, வைத்தது 
வைத்தபடியே விளங்கியது. அதனகழ்‌ “நச்சுப்‌ பொருள்கள்‌” 
என்று எழுதித்‌ தொங்கவிட்டிருந்தார்‌. நச்சுப்‌ பொருள்கள்‌ 
என்ற பெயரைப்‌ படித்ததும்‌ நடுநடுஙகிய மாணிக்கம்‌, 
அவற்றை நெருங்குவதற்குப்‌ பயந்தவண்ணம்‌ அங்கிருந்து 
அகன்றுவிட்டான்‌. ஏறத்தாழ எல்லா இடங்களையும்‌. 
சுற்றிப்‌ பார்த்துவிட்ட பின்பு, டாக்டர்‌  மாணிக்கத்தைப்‌: 
பார்த்து, “உன்‌ தந்தை ஒரு பைத்தியக்கார மனிதன்‌. 
அவரது செய்கைகளை எவனாலுமே அறிந்துகொள்ள 
முடியாது” என்று தன்‌ ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார்‌. 


65 


அவர்கள்‌ ழே இறங்கி வந்தபோது இரண்டாவது 
விருந்தாளி ஒருவர்‌ ' காத்துக்‌ கொண்டிருந்தார்‌... அவர்‌ 
£ வெற்றியூர்‌ நகரத்தைச்‌ சேர்ந்த ஒரு நீதிபதி. அவர்‌ இறந்து 
போன ஐமீன்தாரின்‌ உடமைப்‌ பொருள்களைப்‌ பாதுகாப்ப 
தற்காக வந்திருப்பதாகத்‌ தெரிவித்‌ அக்கொண்டார்‌. உண்மை 
y யான வாரிசுதார்‌ யார்‌ என்பதைத்‌. திர்மானிக்கும்‌ காலம்‌ 
வரையிலும்‌, பொருள்கள்‌ அனைத்தும்‌ தம்‌ : மேற்பார்‌ 
வையிலேயே இருக்கு மென்பதையும்‌ தெரியப்படுத்திக்‌ 


கொண்டார்‌. 


மாணிக்கம்‌ தன்‌ தந்தையார்‌ தன்‌. பெயருக்கு எழுதி. 
வைத்திருந்த உயிலை எடுத்து வந்து. நீதிபதியிடம்‌ 
கொடுத்து, ஜமீனைப்‌ பொறுத்த வரையில்‌ தான்தான்‌ TE 
வாரிசு என்பதை நிரூபிக்கலானான்‌, நீதிபதியும்‌ மாணிக்‌ 
கத்தை வாரிசாக ஒப்புக்‌ கொண்டு அங்கிருந்து போய்‌ 
விட்டார்‌. | | ந ato idos | | 


மாணிக்கம்‌ வீடு திரும்பியபோது அவனுக்கு ஆறுதல்‌ 
சொல்லுவதற்காக அநேகர்‌ காத்துக்‌ கொண்டிருந்தனர்‌. 
மேலும்‌ அனுதாபக்‌- கடிதங்கள்‌ ஆயிரமாயிரமாக வந்து 
குவிந்தன. தந்தையார்‌. உயிருடன்‌ இருந்தபொழுது 
தனனை ஒரு மனிதனாகக்கூட மதிக்காத உற்றாரும்‌ உறவின 
ரும்‌ இப்போது அவனுக்கு ஆறுதல்‌ சொல்லுதற்கு ஆவ 
லோடு முன்வந்தனர்‌. சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ள விரும்பும்‌ உறவினர்களின்‌ மோசவலையில்‌ வீழ்‌ 
வதற்கு விரும்பாத மாணிக்கம்‌, ஜெனி வீ வீயிடம்‌ எல்லாப்‌ 
பொறுப்புகளையும்‌ ஒப்புவித்துவீட்டு ஒதுங்கி இருக்க 
லானான்‌. = UD பர்‌ ER 


ஐமீன்தார்‌ சாகும்போது . மாணிக்கத்திற்கு : ஒரு 
உயிலை எழுதி வைத்தது போலவே ஜெனி வீ வீக்கும்‌, சில 
> பொருள்களை எழுதி வைத்திருந்தார்‌. அப்பொருள்களிவி 
ருந்து கிடைக்கும்‌ வருமானத்தைக்‌ கொண்டே அவள்‌ 
ஆயுள்காலம்‌ பூராவும்‌ ஆனந்தமாக வாழலாம்‌ என்றா லுங்‌ 
கூட, பாடுபட்டு வேலை செய்து தன்‌ வயிை ற வளர்க்கவே 
ஜெனி வீ வீ விரும்பினாள்‌. ஆகவே, அவளிடம்‌ வீட்டு விவ 
காரங்களைப்‌ பொறுத்த வரையில்‌ எல்லாவிதப்‌ பொறுப்புக்‌ 
களையும்‌ கொடுத்திருந்தான்‌. — த்‌ 
வே 


86 


.... வீட்டுத்‌ தொல்லைகளை ஒருவாறு சமானித்துவிட்டு : 
மாணிக்கம்‌ தனிமையிலே இருக்கும்போது தீன்‌ தந்‌ைத 
யார்‌ ஏன்‌ தற்கொலை - செய்து: கொள்ள வண்டும்‌. எனப: 
தைப்‌ பற்றியும்‌, இரசாயனச்‌ சாலையில்‌ தான்‌ கண்ட நச்சுப்‌ 
பொருள்களைப்‌ பற்றியும்‌ - தீவிரமாகச்‌ சிந்திக்கலானான்‌. ்‌ 
இத்தகைய சிக்‌ தனை களிலிருர்‌ து விடுபடுவதற்கும்‌, . Ber 
மாக வாழ்வதற்கும்‌ மாங்குயிலின்‌ உறவை. அவன பெரிதும்‌... 
விரும்பினான்‌. மாங்குயி லுக்கு ஒரு கடிதம்‌ எழுதி உடனே | 
புறப்பட்டு வந்து சேரும்படி ae கொண்டான்‌. ௨.௨, 


அக்‌ கடிதத்தைக்‌: கண்ட தும்‌ மாங்குயில்‌ : மட்டற்ற 
மஇழ்ச்சி கொண்டாள்‌. “அருளக' மாளிகையில்‌ சங்கரனின்‌. 
பேய்த்‌ தோற்றம்‌ நிறைந்திருந்ததால்‌, Hd மாளிகையை. 
விட்டுவிட்டு வெற்றியூருக்குப்‌ புறப்படுவது அவளுக்கு 
அளவிலாத ஆனந்கத்தையே கொடுத்தது. பதினைந்து... 
நாட்கள்‌ தனிமையிலே சங்கரனைப்பற்றி எண்ணி எண்‌ 
ணிச்‌ சங்கடப்பட்டுக்‌ கொண்டிருந்த மாங்குயில்‌, மாணிக்‌ 
கத்தை Bones விருப்பத்தோடு Lf DUES un, 


பாக்கப்‌ வருகைக்காக ரயில்வே யத்தின்‌ 
மாணிக்கம்‌ : காத்துக்கொண்டிருஈ்தான. ... எதிர்பார்த்தது. 
போல மாங்குயிலும்‌ வந்து சேர்ந்தாள்‌... இருவரும்‌. வெ ற்றி 
யூரில்‌ இல்லற வாழ்வைத்‌ துவங்கினர்‌. 


அப்‌ பகுதியினருக்கு. மாங்குயில்‌ ஒரு. 
atada தோன்றினாள்‌. முன்பு ஓரு தடவை இறந்துபோன . 
ஜமீன்‌ தாருடன கோபித்துக்கொண்டு ஜெனி வீ வீ தனிமை 
யிலே வாழ்ந்து வந்த ஊரின்‌ ஒதுப்புறமாக இருந்த கட்டி. 
டத்தில்‌, மாங்குயில்‌ தங்கலானாள்‌. மாளிகையிலேயே தங்க 
லாம்‌ . என்ற: வ ர ட டம்‌ 
இணங்கவேயில்லை, | © 


காரணம்‌ . ஊரார்‌ த்‌ ற்றி த்‌ | 
பொல்லாததையும்‌ சொல்ல நேரிடுவதை அவள்‌. விரும்ப 
வில்லை. மேலும்‌ தன வருகையால்‌ மாணிக்கத்தின்‌ பெய. 
ருக்கு இழுக்கு ஏ ற்பட்டுவிடக்‌ கூடாது என்று ஆசைப்‌. 
பட்டாள்‌. ஆகவேதான்‌ அவள்‌ OF மிசின்‌ 
விலகி ஊரின்‌ ஓதுப்பு றமாக வாழலானாள்‌. ; 


SAR 


 வெற்றியூர்‌. நகரத்திலேயே, rra DEN 
விலகி வாழ்ந்தாலுங்கூட ஊரார்‌ அவச்சொல்‌ பேசுவதை 

+ கட்டுப்படுத்தமாட்டார்கள்‌ என்பதைப்‌ புரிந்துகொண்ட 
மாங்குயில்‌ அருகேயிருந்த வேறு ஒரு ஊருக்குப்‌ போய்விட 
ஆசைப்பட்டான்‌. 2... மற.) நட ப ee, = 


"Haag ஆசையை ஆமோதித்த மாணிக்கம்‌, அவளை 
யும்‌ அழைத்‌ துக்கொண்டு பக்கத்துக்‌ இராமத்துக்குப்‌ போய்ச்‌ 
சேர்ந்தான்‌. அங்கு ஒரு ஓட்டலில்‌. தங்கலாமா. என்பது 
குறித்து இருவரும்‌ யோசித்தனர்‌. இறுதியில்‌ ஒரு. பண்ணை 
வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு . அவள்‌. தனித்து 
வாழலானாள்‌. AD மாத காலத்துக்கு வாடகைப்பத்திரம்‌ : 
எழுதப்பட்டது. அந்தவீடும்‌ அதைச்‌ சுற்றியிருந்த பண்‌ 
ணையும்‌ அவளுக்குப்‌ பரம. திருப்தியளித்தன. “இது என்‌ 
வீடு. இந்த வீட்டுக்கு நானே சொர்தக்காரி' என்று-பல. 
தடவை -சொல்லிக்கொண்டாள்‌. 000 0 


ஓய்வு கிடைத்தபோதெலலாம்‌ மாணிக்கம்‌ மாங்‌ 
Sus தேடிக்கொண்டு 'ஓடிவருவான்‌.. . மாங்குயி லும்‌ 
மாணிக்கமும்‌ உல்லாசமாகப்‌ பொழுதைப்‌ போக்குவார்கள்‌. 
ஊர்க்‌ கதைகளை விடிய விடியப்‌ பேசுவார்கள்‌; பின்பு 
மாணிக்கம்‌. வீடு திரும்பி. விடுவான்‌. இது அவர்களுக்கு 
வாடிக்கையாகிவீட்ட து. ae ee de மி un 

மாணிக்கத்தினிடமிருந்து எவ்விதப்‌ பொருளையும்‌ பெற்‌. 
றுக்கொள்ளாமலேயே தன்‌ கைப்பொருளைச்‌ செலவு செய்து 
அந்தப்‌ பண்ண வீட்டை அழகுபடுத்தி , இருந்தாள்‌ மாங்‌. 
குயில்‌. சிலகாலம்‌ இப்படியாக இன்பமயத்தோரடு. வாழ்ந்து 
வந்த. மாணிக்கம்‌, மாங்குயிலைத்‌ sor மனைவியாக்கிக்‌ 
கொள்ளவேண்டுமென்று உறுதியான. , கீர்மானத்திற்கு- 
வநது சோந்தான்‌, அவளது அடக்க. ஒடுக்கமான பாவ: 
மும்‌, அறிவு மிகுந்த. பண்பாடும்‌ . . அவனை . வெகுவாகக்‌ 
கவர்ந்துருந்தன.... மேலும்‌ பருவக்‌ -கோளர்று-. அவனைப்‌ 
படாதபாடு. .படுத்திறறு. . ஆகவேதான்‌ - Yor அவர. 


மனை வியாக்க்கொள்ள உறுதிகொண்டான்‌. 


ஒருமுறை LAS பண்ணையாள்‌ ஒருவனின்‌ பின்ன 
யைத்‌ அரக்கக்கொண்டு. வநது மாங்குயில்‌ இறு குழந்தை. 
























88 


யைப்போல சிரித்து விளையாடிக்கொண்டிருந்தா 

போது: அங்கு வந்து சேர்ந்த மாணிக்கம்‌, “நமக்குப்‌ இ 
ஒரு பிள்ளை வேண்டாமா ?” என்று கேட்டான்‌. 
பதில்‌ சொல்லாமலேயே மாங்குயில்‌ முகத்தைத்‌ 
கொண்டு உள்ளே ஓடிவிட்டாள்‌. தன்‌ கருத 
விரும்புகிறாளா, வெறுக்றொளா என்பதைப்‌ . 
கொள்ளமுடியாத, al ana Lor 


"குளிர்காலம்‌ ருசி ண்ட த து. 
வெம்மையைக்‌ கொண்டு குளிர்காலத்தின்‌ கூ தலைக்‌ ( E : 
துக்கொள்ள விரும்பிய மாணிக்கம்‌, மாங்குயிலிடம்‌ ரும்‌ ன 


பதித்தது 4 Gas u 


வும்‌ தன்‌ கல்யாண a oe eo ட. 


இவ விஷயத்தைப்ப, ற்றிப்‌ Guard ற்கு முதலி 
பயந்தான்‌ என்றாலுங்கூட, காதலின்‌ வேகம்‌ 
பயத்தை அறவே AG ம்றிவிட்டது. வருங்காலத்தை 
அவன்‌ அடிக்கடி த்‌ Trage டன. A 


a பன்ச்‌ குன்‌ அருகே 5 Lp 
கையோடு கை கோர்த்துக்கொண்டு, தன்‌ வ்‌ 
மெதுவான குரலில்‌ வெளிப்படுத்தினான்‌. 


“உடலிலிருந்த. al லுவையெல்லாம்‌ aorta தி 
கொண்டு அவள்‌ அவனுக்குப்‌. பதில சொன்னாள்‌: 
இன்று வாழ்வதுபோல எப்போதும்‌ தனித்தனியாக 
வாழ வேண்டும்‌. நான்‌ உங்களைக்‌ காதலிக்கிறேன்‌. நீங்‌, 
ளும்‌ என்னைக்கா தலிக்ிறீர்கள்‌. காதலைக்‌ கல்யாணமென்‌ 
கயிற்றால்‌ கட்டி பலப்படுத்த நினைப்பது பைத்தியக்கார 
தனமாகும்‌. நான்‌ உங்களைக்‌ குறைகூறுவதாகக்‌ கருதா i 
கள்‌. கல்யாணம்‌ செய்துகொண்ட பின்பு என்னை உ 
குப்‌ பிடிக்கவில்லை என்றால்‌, உங்கள்‌. காதலின்‌ அளவு 
குறைந்துவிடும்‌... அப்போது நான்‌ அளவிலா சங்‌ 
திற்கு ஆளாக நேரிடும்‌. ஆகையால்‌ 
வதைவிடக காதலர்களாக வாழ்வதுதான்‌ _ நம 
பொறுத்தவரையில்‌ நண்மை 


சொல்லிவிட்டு... அவள்‌ ' அவன து முகத்தில்‌ தோன்றிய 
கடுமையை மறைப்பதற்காக புன்னகை. பூத்து நின்றாள்‌. 
, அவள்‌ மனதை எப்படியாவது. LOT 'ம்றிவிடலரம்‌ என்று 
எவ்வளவோ வழிகளில்‌ முயன்றும்‌, முடியா து. ன்‌ 
தால்‌ வேதனை கொண்டான்‌ மாணிக்கம்‌. 


| நீ இல்லை என்றால்‌ எனக்கு இரந்த உலகமே இல்லை. 
இந்த உலகத்திலே எனக்கு இஷ்டமான ஒரே. பொருள்‌ 
நீதான. நீ என்னை விட்டு விலகி வாழ விரும்பினால்‌, 
கான்‌ இந்த, உலகத்தை விட்டே விலகிவிட வேண்டிய து 
தான்‌. நீ என்‌ உள்ளத்தில்‌ எழுப்பிவர்‌ த இன்பக்‌ கனவு 
களுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன்‌. என்னை வாழ 
வைப்பதும்‌, மாள வைப்பதும்‌ உன்‌ கையில்தான்‌ இருக்‌ 
கிறது. என்னை மறுக்காதே. நாம்‌ காதலிக்கிறோம்‌. என்ப 
தற்கு ஒரே முத்திரைதான்‌ கலியாணம்‌. ஆகவே, ௩ம்‌ 
கல்யாணத்தை நீ உதறித்தள்ளாகே. இதுதான்‌ நான்‌ உன்‌ 
னைக்‌ கெஞ்சிக்‌ கேட்டுக்கொள்வது எல்லாம்‌” என்று 
கூறினான்‌ மாணிக்கம்‌. 


_ மாணிக்கத்தின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு ட 
தாலும்‌, ஆத்திரத்தாலும்‌ 6 மோ.துண்ட மாங்குயில்‌, “நீங்கள்‌ 
சிறுபிள்ளை த்தனமாகப்‌ பேசுகிறீர்கள்‌. முன்பின்‌ தெரியாத 
ஒருத்தியை நீங்கள்‌ எப்படி மணந்துகொள்ள முன்வர 
லாம்‌? நான்‌ யார்‌ £. கான்‌. எங்கிருந்து வந்தேன்‌ 2 என்‌ 
குடும்ப சரித்திரம்‌ என்ன? என்‌ முந்திய வாழ்க்கைச்‌ 
a aE என்னென்ன? இதையெல்லாம்‌ புரிந்து 
கொள்ளாமல்‌, ஏன்‌, அறிந்துகொள்ள வேண்டுமென்‌ ற 
ஆசையே இல்லாமல்‌. நீங்கள்‌ கலியாணம்‌ செய்துகொள்ள 
விரும்புவது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா 2’ என்று 
கேள்‌ விக்குமேல்‌ கேள்வி கேட்டுக்கொண்டே போனாள்‌. 


அவளை மேலும்‌ பேசவிடாமல்‌ இடைமறித்து, 
“போதும்‌ நிறுத்து. நான்‌ உன்னை நன்கு அறிவேன்‌. நீ 
என்னை விட அறிவாலும்‌, திறத்தாலும்‌ மேம்பட்டவள்‌. 
உன்‌ வாழ்வில்‌ நீ ஒரு குற்றத்தைக்கூடச்‌ செய்திருக்க மூடி. 
யாது. மேலும்‌, பழமையைப்ப, ற்றிய அக்கரை . எனக்குக்‌ 
கிடையா து. வருங்காலம்‌ இன்பமாக அமைய வேண்டும்‌. 
அது உன்னாலதான்‌ அமைய முடியும்‌, ஆகையால்தான்‌ நான்‌ 


90 
உன்னை மணந்துகொள்ள விரும்புறேன்‌” என்று 'தண்‌ 
கருத்தை வெளிப்படுத்தினான்‌ மாணிக்கம்‌... க்க 
அவனது பேச்சு மாங்குயிலைப்‌ பொறு தீதமட்டில்‌ எவ்‌ 


ங்‌ 


வித மாற்றத்தையும்‌ ஏற்படுத்தவில்லை. அவள்‌ அவனைப்‌ 


பார்தது, “நான்‌ சொல்லுவதை நீங்கள்‌ கூர்க்து கவனியுங்‌ 
கள்‌. நீங்கள்‌ பணக்காரர்‌; மே லும்‌ : நீங்கள்‌ இளைஞர்‌. 
நீங்கள்‌ சீரும்‌ சிறப்பும்‌ உள்ளவர்‌. நான்‌ உங்களுக்கு $ 
தீகுதியற்றவள்‌ என்பதை என்றாவது ஒரு காலத்தில்‌ உண 
ரக கூடும்‌. நானோ எமை. ஒன்றுமில்லாதவள்‌. அப்போது 
என்னை சங்கள்‌ ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டால்‌, நான்‌ 
நடுத்தெருவில்‌ நிற்கவேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும்‌. நான்‌ 
வெளிப்படையாகப்‌ பேசுகிறேன்‌. எதையும்‌ ஒளித்து 
மறைக்கவில்லை. .. என்னிலும்‌. திறந்த பணக்காரியை 
மணந்துகொண்டு, இன்னும்‌ சீமானாக வாழ்ந்திருக்க முடியு 
மென்ற எண்ணம்‌ உங்கள்‌ உள்ளத்தில்‌ தோன றிவிட்டால்‌, 
TH வாழ்வு தாழ்வாகிவிடும்‌.  அகவேகான்‌ நான்‌ உங்கள்‌ 
ஜாமானத்தை மாற்றிக்கொள்ளும்படி மன்றாடிக்‌ கேட்டுக்‌ 
கொள்ளுகிறேன்‌” என்று சொன்னாள்‌. . 2 

அவளது: வார்த்தைகள்‌. அவனது கண்களிலிருந்து 
நீரை வரவமைத்துவிட்டன. மாணிக்கத்தின்‌ காதலை 


அதிகப்படுத்‌ த வேண்டுமானால்‌, இதைவிட அழகான வேறு 


வழியே கிடையாது. | | 

PO அதட்டிக்‌ கேட்க இந்த உலகத்தில்‌ ஆளே 
கிடையாது. நானும்‌ உன்னைப்‌ பொறுத்தவரையில்‌ ஒரு 
அடிமையே. ஆகவே என்‌ பேச்சுக்களுக்கு தயவு செய்து 


WGUYS தா. பழங்காலத்தைப்‌ பற்றியோ, அல்லது 
கட $துபோன சம்பவங்களைப்‌ பற்றியோ கவலைப்படவேண்‌ 


டாம்‌. நீ யாரையேனும்‌ ஒருவனைக்‌ காதலித்‌ திருந்தா லும்‌ 
சரி, அல்லது வேறு யாராவது ஓருவன்‌ உன்னைக்‌ காதலித்‌ 
இருந்தாலும்‌ சரி, நீ அவனை மறந்துவிட்டு என்‌ அன்பை 
ஏ.றறுக்கொள்‌. . நானும்‌ கணவனை இறந்த விதவையை 


காதலித்து ஏற்றுக்‌ கொள்ளுவதைப்போல உன்னை ஏற்‌. 


DIS கொள்ளுகிறேன்‌” என்று சொன்னான்‌. விதவை என்ற 
பாரா த்தை அவளுக்கு பெரியதொரு Goy தனையைத்‌. 5% தது. . 
| இருள்‌ சூழ்ந்‌ தகொண்டு வரவே, அவள்‌” அவனை 
அழைத்து, . “இன்று நாம்‌ இந்த அளவோடு பேச்சை நிறுத்‌ 


-91 


திக்‌ கொள்ளுவோம்‌. ஏனனுடைய அபிப்ராயத்தை நாகா 
உங்களுக்குத்‌ தெரியப்படுத்துகிறேன்‌”' என்று சொன்னா ள்‌. 





மாணிக்கம்‌ அவளது கைகளைப்‌ பறறி முத்தமிட்டு 
விட்டு, எதுவுமே சொல்லமுடியாமல்‌ ஏக்கத்தோடு பிரிந்து 
விட்டான்‌. அவளும்‌ பேச வார்‌ DOSEN இடைக்காமல்‌ 
ee “இப்படியாக இருவரும்‌ பிரி தனர்‌. 


மாங்குயில்‌ இரவெல்லாம்‌ தூங்காமல்‌ மாணிக்கத்தின்‌ 
- அபிப்ராயத்தை - எல்லாக்‌ கோணங்களிலும்‌. சிந்தித்துப்‌ 
பார்க்கலானாள்‌. aaa கணவனாக்கிக்கொள்ளும்‌ எண்‌ 
ணம்‌ அவளுக்குக்‌ கசப்பையே தந்தது. தன. உறுதியான 
கருத்தை மாணிக்கத்திடம்‌ எப்படித்‌ லது என்பது 
குறித்து வேதனைக்குள்ளானாள்‌. | 


“அவள்‌ யாருக்காக பயப்படவேண்டும்‌ 2 வகரம்‌ ச கட 
டுப்படுத்த யார்‌ இந்த உலகத்தில்‌ இருக்றொர்கள்‌” என்றெல்‌ 
லாம்‌ மாணிக்கம்‌ சொன்ன வார்த்தைகள்‌ அவள்‌ சாது 
களில்‌ ரீங்காரம்‌ செய்தன. சங்கரன்‌! அவனுக்கு கான்‌ 
_ பயப்படுகிறேன்‌. அவன என்னை எல்லாவிதத்தாலும்‌ 
கட்டுப்படுத்த மூடியும்‌. அவனுக்கு நான அடிமை. அவன 
என்‌ எஜமானன்‌. அவன செத்துவிட்டான்‌. இருந்தாலும்‌ 
அவனின்‌ பேய்‌ உருவம்‌ என்னைப்‌ . பயமுறுத்துகிறது” 
என்றெல்லாம்‌ PUM notes - சொல்லிக்‌ கொண்டாள்‌ 
மாங்குயில்‌. ae Ä 


மறுநாள்‌ பொழு து a த்து. rea 
தூங்காத காரணத்தால்‌ மாங்குயில்‌ பொழுது புலர்ந்ததும்‌ 
நன்கு கண்‌ அயர்ந்துவிட்டாள்‌. - அவளது கனவில்‌ சங்க 
ரன தோன்‌ நினான. மாணிக்கமும்‌ அவளும்‌ மண அறையில்‌ 
அடுத்தடுத்து நிற்பதைச்‌ சங்கரன்‌ பார்த்தான்‌. உள்ளம்‌ பத்‌ 
Meyer . மாங்குயிலக கொல்ல முன்‌ வந்தான்‌. “ஜயோ” 
என து அலறிக்கொண்டு மாங்குயில்‌ படுக்கையைவிட்டு 
எழுந்தாள்‌. இதுகாறும்‌ தான்‌ கண்டது கனவு. என்பதைத்‌ 
தாமானமாகத்‌ ட பவத க்க பட அவளது 
உள்ளப்‌ பதட்டம்‌ Que தீது. . 


“சங்கரனை அறவே மறந்து சந்தோஷமாக... வாழ 
விரும்பினால்‌, அவனுக்கு அளித்த ஸ்தானத்தை மாணிக்கத்‌ 


92 


இற்கு அளிப்பதுதான்‌ சரியான வழி. அதாவது: மாணிக்‌ 
கத்தை. மணட்‌ 5 அகொள்ளுவ திசா மூலமே சங்கரனை ம றந்து 
விடமுடியும்‌," என்ற புதிய எண்ணம்‌ அவளது உள்ளக்‌ 
தில்‌ ஊசலாடக்‌ துவங்கியது. 


மாலைப்‌ பொழுது நெருங்கவே மாங்குயிலைத்‌. 6 தடிக்‌ 
கொண்டு. ஓடி வந்தான்‌. மாணிக்கம்‌, அவனை அன்போடு 
வரவேற்று அணைத்‌ துக்கொண்டு “அன்பே, நான்‌ உங்களின்‌ 
மனை வியாக அஃிவிடச்‌ சம்மதிக்க றன்‌... உங்களைக்‌ கல்யா 
ணம்‌ செய்துகொள்வதற்கு கான்‌ தயாராக இருக்கே Dar, 
என்று முந்திக்கொண்டு தன்‌ கருத்தைத்‌ . தெரியப்படுத்தி 
னாள்‌ மாங்குயில்‌. 


அவ வார்த்தைகளைக்‌ கேட்டதும்‌ மாணிக்கம்‌ அடைந்த 
ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது. கரை புரண்டோடும்‌ 
ஆறு, மரங்களை உருட்டித்‌ தள்ளிக்கொண்டு ஓடுவதைப்‌ 
போல. களிப்புக்‌ கரைபுரண்டோடிய காரணத்தால்‌, 
மாணிக்கம்‌, ம மாங்குயிலைத்‌ SET அங்குமிங்கும்‌ 
ஓடினான்‌. | | 


மறுகாளே இருமண த்திற்குரிய ' ஏற்பாடுகளைத்‌. துரித 
மாகச்‌ செய்யத்‌ துவங்கினான்‌ மாணிக்கம்‌. ஜெனி வீ வீயிடம்‌ 
தான்‌ கல்யாண விஷயத்தை முதன்‌ முதலாகத்‌ தெரியப்‌ 
படுத்தினான்‌. அனால்‌ அந்தக்‌ கிழவியோ, “ஊர்ப்‌ பேச்சு 
உண்மையாகிவிட்டது. ஏதோ பொல்லாத காலம்‌” என்று 
தனக்குள்ளாகச்‌ கொல்லக்‌ ணம்‌ 


தி கிழவி சொன்ன வார்‌ தீதைகளிலிருந்து தனக்கும்‌ மாந 
குயிலுக்கும்‌ இருக்கும்‌ உறவை ஊர்‌ மக்கள்‌ அனைவரும்‌ 
௮ இந்திருக்கிறார்கள்‌ என்ற உண்மையைப்‌ புரிந்துகொண் 
டான்‌. ஆனால்‌ அவன்‌ ஊராரை லட்சியம்‌ செய்யவில்லை. 


சில வாரங்கள்‌ சென்‌ றன. இரகசியமாக அவர்களின்‌ 
திருமணம்‌ முடிந்துவிட்ட து. ஊரிலுள்ள ஒரு சில சோம்‌ 
பேறிகளுக்கு மட்டும்‌ இவ்விஷயம்‌ வெளிப்படையாகத்‌ 
தெரிந்திருந்தது. | | 

'அறிவகம்‌' என்ற மாளிகையில்‌ அவர்கள்‌ தங்களின்‌ 
இல்ல ற வாழ்வைத்‌ துவங்கினர்‌. | 





94 


கெடிகாரமும்‌. தன்‌ வேலையைக்‌ கணத்திற்குக கணம்‌ 
தவறாது செய்து. வருவதைப்போல, மாங்குயிலும்‌ மாணிக்க 
மும்‌ அவரவர்கள்‌ வேலையை ஒழுங்காகச்‌ செய்துவந்தனர்‌. | 
நேரத்தைச்‌ சொல்லிவிட்டால்‌ அவர்கள்‌ எனன செய்து 
கொண்டிருக்கிறார்கள்‌ என்பதைத்‌ தப்பில்லாமல்‌ சொல்லி 
விட முடியும்‌, வேலைகள்‌ ஓய்ந்த .பிறகு அவர்கள்‌ இரு. 
வரும்‌ உல்லாசமாகப்‌ பேசிக்கொண்டே, பொழுதைப்‌. போக்கி ச 
விடுவார்கள்‌... 


“அறிவகம்‌” என்ற மாளிகையில்தான்‌ அவர்கள்‌ பெரும்‌ 
பாலும்‌ தங்கி யிருப்பார்கள்‌. ஏ தாயினும்‌ மாற்றம்‌ தேவை 
யென்று உணர்ந்தால்‌, ஊரின்‌ ஓதுப்புறமாக இருந்த சிறு 
குடிசை வீட்டுக்குச்‌ சென்று விடுவார்கள்‌. NS குடிசையி 
லும்‌ அவர்கள்‌ தங்களுக்குத்‌ தேவையான படுக்கை முதலிய 
வற்றை எப்பவும்‌ தயாராக வைத்திருந்தனர்‌... மாங்குயி 
லைக்‌ கல்யாணம்‌ செய்துகொள்ளும்‌ போதுதான்‌ அவன்‌ அக்‌ 
குடிசையை விலைக்கு வாங்கினான்‌. அத DS OW அநேகர்‌ 
அதனை. விலைக்கு : வாங்க முன்வந்தனர்‌. ஆனால்‌ மாணிக்‌ 
கமோ விலைக்குக்‌ கொடுக்கத்‌ தயாராயில்லை. மேலும்‌ தன 
வேலைக்காரர்களுக்கெல்லாம்‌. AS HG GOH அரயமை 
யாகப்‌ பாதுகாக்க வேண்டுமென்‌ ற கட்டளையையும்‌ போட்‌ 
ருந்தான்‌. எத்தனையோ இராப்‌ பொழுதுகளையும்‌, பகற்‌ 
பொழு அகளையும்‌ al Baer இச்சிறு இன்பமாகக்‌ 
க A, க கிருக்கறொகள்‌. 


“உள்ளத்திற்கு உற்சாகம்‌ தேவை என்றால, நாங்கள்‌ 
குடிசை வீட்டிற்குள்‌ குடியேறிவிடுவோம்‌' என்று 
மாணிக்கம்‌ சில. சமயங்களில்‌ சொல்லுவ துண்டு. | 


| திருமணமாகி ஓராண்டு. கழிந்துவிட்ட து. மாங்குயில்‌ 
ஒரு பெண்‌ பிள்ளைக்குத்‌ தாயாகிவிட்டாள்‌. பிள்ளையைப்‌ 
பெற்றதும்‌ மாணிக்கம்‌ © அடைந்த ஆனர்தம்‌ அளவிறந்த 
சாகும்‌. பிள்ளைப்பேற்றைத்‌ தந்ததின்மூலம்‌ ஆண்டவன்‌ 
தங்களுக்குப்‌ பெரும்‌ பாக்கியத்தைத்‌. த 
ன்‌ நம்பினர்‌ அத்‌ ப்ப இருவருமே eae E 


மாங்குயில்‌ இடகாத்திரத்தோடு , ee | 
பிள்ளைக்குப்‌ பாலூட்டும்‌ , வலுவை இழந்தவளாகவே 


95 


விளங்கினாள்‌. ஆகவே அப்‌ பிள்ளையைத்‌ தன்‌ வீட்டுப்‌: 
பண்ணக்காரனண ஒருவனின்‌ மனைவியிடம்‌ கொடுத்துப்‌ 
பாலூட்டி வளர்க்கும்படி ஏற்பாடு , செய்தருந்தார்கள்‌. 
அப்‌ பிள்ளைக்கு பெற்றவர்கள்‌ இட்ட பெயர்‌, தேன்மொழி 
- என்பதாகும்‌. வீட்டு வேலைகளையெல்லாம்‌ முடித்துவிட்டு 
மாலை நேரத்தில்‌ ஒருவரோடொருவர்‌ கை கோர்த்துக்‌ 
கொண்டு தேனமொழியைப்‌ பார்த்து வருவதற்காக நித்த 
மூம்‌ போயவருவார்கள்‌. 


பிள்ளையும்‌ பையப்‌ பைய வளர்ந்து வரலாயிற்று. 
பெற்றவாகளைவிடப்‌ பாலூட்டி வளர்த்த தாயிடம்‌ அதிக 
காலம்‌ வாழ்ந்து வந்தாலுங்கூட, பெற்றவர்களைக்‌ கண்ட 
தும்‌ பிரியத்தோடு ஓடி அணைத்துக்கொள்ளும்‌. எப்போ 
தாவது தன்னைப்‌ பார்ப்பத, ற்குப்‌ பெற்றோர்கள்‌ வந்து சேர 
வில்லை: எனறால்‌, அப்போது அக்‌ வேதம்‌ கலங்கிக்‌ 
கண்ணீர்‌ வடித்து நிற்கும்‌. 


G தன்மொழியின்‌ தோற்றம்‌ பாரப்பவர்களையெல்‌ 


லாம்‌  பரவசப்படுத்திவிடும்‌ என்றால்‌, பெற்றவர்களைப்‌ 
பற்றிக்‌ கேட்கவா வேண்டும்‌ ? த்துல 


பெற்றவளின்‌ தோற்றத்தில்‌ பிள்ளையும்‌, பிள்ளையின்‌ 
தோற்றத்தில்‌ பெற்றவளும்‌ உயிரையே . வைத்திருந்தார்‌ 
கள்‌. தேன்‌ மாழியின்‌ ஓவ்வொரு சொல்லும்‌ மணிபோல 
“கணீர்‌: என்று ஒலிக்கும்‌. அவளது ஓவ்வொரு அங்கமும்‌ 
(மாவினால்‌ திரட்டப்பட்ட பதார்த்தம்‌ மாதிரி, கொழுகொழு 
வென்று இருந்தன: சிறு வயதில்‌ அவளின்‌ அழகைப்‌ 
பார்த்தவர்கள்‌. பருவ! காலத்தில்‌ அவள்‌ எத்தகைய எழி 
லோடு விளங்குவாள்‌ ' என்பதை எண்ணி ஏக்கத்தில்‌ 
ஆழ்ந்துவிடுவர்‌... ர்‌ 


ட oa ர உடலாலும்‌ வலு 
a வளர்க்கவேண்டுமென்பதில்‌ மாணிக்கம்‌ 
கண்ணும்‌ கருத்துமாக இருந்தான்‌. தேன்மொழியைத்‌ 
தன்‌ இடுப்பில்‌ எடுக்கிக்கொள்ள நேர்ந்தபோதெல்லாம்‌ 
தங்கப்‌ புதையலை அள்ளிக்‌ கொண்டதைப்போல மாணிக்‌ 

f ஆனக்தப்படுவதுண்டு. “உலகத்திலேயே தேன்மொழி 
யைப்‌ போன்று அழகிலும்‌: அறிவிலும்‌ இறந்த வேறு 





98 


Yor dor I De டியாது ்‌ என்று கூட அவன சில 


சமயங்களில்‌ ல்‌ நினைப்ப துண்டு. 


பாலூட்டி வளர்க்கவேண்டிய பருவ நிலையைக்‌ . கடம்‌ து. 


விட்டாள்‌ தேன்மொழி. ஆகவே அவளை மாணிக்கம்‌ தன்‌ 
வீட்டிர்‌ DG அழைத்து வந்துவிட்டான்‌. எனவே £அறிவகம்‌' 
என்ற மாளிகையில்‌ மூன்று ட்ப வாழ்ந்து கள்‌: | 
“தேன்மொழி, மாங்குயில்‌, மாணிக்கம்‌ | 


. மாங்குயிலின்‌ > ஆசையும்‌ மாணிக்கத்தைப்‌ 
| பொறுத்தவரையில்‌ ஓவ வாரு | சட்டமாகும்‌. அச்‌ 
சட்டத்தை மீறுவதற்கு அங்கு யாருக்குமே அதிகாரம்‌ 
கிடையாது. 


ஜெனி வீவிமத சம்பந்தப்பட்ட விஷயங்களில்‌ தீவிர 
ள்‌ இருந்தமையால்‌, மாங்குயிலுக்கும்‌ அவளுக்கும்‌ 
சில்லரைச்‌ சச்சரவுகள்‌ ஏ ற்படுவ அண்டு. கூடுமானவரை 
யில்‌ மாங்குயிலும்‌ ஜெனி of லீயும்‌ ஒதுங்கியே வாழ்$து 
வந்தனர்‌. மாங்குயிலின்‌ வருகையை முதலில்‌ வெறுத்துப்‌ 
பிறகு சமாதானம்‌ அடைந்துவிட்ட ஜெனி வீ வீ, இப்‌ 
போது தேன்மொழியின்‌ வருகையைக்‌ கண்டதும்‌ அள 
வுக்கு மிஞ்சிய ஆத்திரங்‌ கொள்ளலானாள்‌. இரவு உணவை 
முடி தீதுக்கொண்டு தம்பதிகள்‌ இருவரும்‌ தங்கள்‌ படுக்கை 
அறைக்குப்‌ படுக்கப்போன தும்‌, ஜெனி வீ வீ பக்கத்து 
அறைக்குள்‌ நுமைக்து டைபிளை உரக்கப்‌ 110 55 5 துவங்கி 
வீடுவாள்‌. இப்படிச்‌ சதாகாலமும்‌ சாடைமாடையாகச்‌ 
சச்சரவு ளெப்பிவந்த ஜெனி வீ வியை மாங்காயி லுக்கு 


அறவே பிடிக்கவிவலை. “ஜெனி af af ஒரு பிசாசு. அவள்‌ 
வணங்கும்‌ தெய்வம்‌ அவளைவிடப்‌ பெரிய பிசாசு. ஆகவே x 


அந்தப்‌ பிசாசுக்‌ கும்பல்களை வீட்டை விட்டே துரத்த 
வேண்டும்‌,” என்று மாங்குயில்‌ தன்‌ கருத்தை மாணிக்கத்‌ 
திடம்‌ மாறிமா றிக்‌ கூறிவந்தாள்‌. ஆனால்‌ ஜெனி of வியோ 
““மாங்குயில்‌ ஒரு பிசாசு. அவள்‌ பெற்ற பிள்ளையோ, ஒறு 
குட்டிப்‌ பிசாசு. ஆகவே இந்தப்‌ பிசாசுகளை த்‌ தொலைத்‌ அக்‌ 
கட்டவேண்டும்‌,” என்று FOLSOM OT TES கூறிக்‌ 
கொண்டாள்‌. > 


ஜெனி வீ வீயின்‌ கொடூர em 


கிடந்து குமுறிக்கொண்டிருந்தாள்‌ மாங்குயில்‌. ஒரு இரவு 


eee 


தி 


மாணிக்கத்தோடு தனிமையாகப்‌ படுக்கை அறையிலே 
இருக்கும்போது, மாங்குயில்‌ ஜெனி வீ வீயோடு. தன்னால்‌ 
- வாழ்‌ முடியாது என்பதைத்‌ தெரியப்படுத்தினாள்‌... அதற்கு 
மாணிக்கம்‌ அவள்‌ கன்னத்தை ஒரு கட்டுத்தட்டி, நீ: 
எதற்காகப்‌ பயப்படவேண்டும்‌? அவள்‌ நம்மைப்‌ பொறுத்த 
வரையில்‌ ah .வேலைக்காரிதானே 2. அதுவும்‌ ' வயதான 
கிழவி. நானும்‌: ஒரு காலத்தில்‌ அவளைக்‌ கண்டு: பயந்த... 
அண்டு. . அவளைவிட. அவளது. பைபிளைப்‌ பார்த்த உட 
னேயே குலை. நடுக்கம்‌ எடுத்துவிடும்‌. . நாள்‌ ஆக. ஆக 
எல்லாம்‌. சரியாகிவிட்டது. அதுபோல நீயும்‌ சரிப்பட்டு 
விடுவாய்‌. எனவே, அவளை மறந்துவிட்டு என அருல்வா,' 
என்று : அன்போடு அழைத்தான்‌. - மாங்குயில்‌ ' அவன்‌ 
அருகே சென்று, “ஒன்று, அவள்‌ இந்த வீட்டைவிட்டுப்‌. 
போய்விடவேண்டும்‌, . இல்லை, நாமாவது இந்த வீட்டை 
விட்டுப்‌ போய்விடவேண்டும்‌,'” என்று தன்‌ ஆத்திரத்தைக்‌ 
திரும்பவும்‌ தெரியப்படுத்தினாள்‌. இவ்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டதும்‌ மாணிக்கம்‌, ““வேலைக்காரிக்காக . வீட்டுக்காரி 
வெளியே போவதா 2 வேலைக்காரியை வெளியே போகச்‌ 
சொல்லலாம்‌ என்றாள்‌, அது லேசான காரியமா? நான 
பிறப்பதற்கு முன்பே அவள்‌ இந்த வீட்டில்‌ குடியேறி. 
இருக்கிறாள்‌. குடும்பத்தைப்‌ பொறு தீதவரையில்‌ அவளும்‌. 
ஒரு அஙகத்தினளே. மேலும்‌, வீட்டு. விவகாரங்களில்‌... 
அவள்‌ நிபுணத்துவம்‌ வாய்ந்தவள்‌. ஆகவே, மாங்குயில்‌, 
நான்‌ உன்னை. ஓன்று கேட்டுக்கொள்ளுழெறேன்‌. : 5. அவ 
ளோடு அன்பாகப்‌ பழக ஆரம்பித்‌ துவிடு. அவளும்‌ . உன 
COD அன்பாகப்‌ பழக ஆரம்பித்து வீடுவாள்‌,' என்று. 
you யோசனை கூறினான்‌. 2 பண்பு கேக்‌ 
இப்படியாகப்‌ பேச்சுக்கள்‌ வளர்ந்தனவே தவிர்‌, காரி. 
யத்தில்‌ எதுவுமே நடைபெறவில்லை. ஜெனி வீ வீ ஒருத்தி 
யைக்‌ தவிர. ஏனையக்‌ . காரியங்களெல்லாம்‌ . இன்ப மய 
மாகவே தோன நின. : ty co ee ie Se Pee) 


.. ஜனவரி மாதம்‌ ஒருநாள்‌ காலையில்‌, _ மாணிக்கம்‌. 
தன்‌ சொந்தத்‌ தொழில்‌ காரணமாக வே ம்றூர்‌ சென்று. 
விட்டான்‌. செல்லும்போது “நான்‌. மாலையில்‌ : கண்‌. 
டிப்பாக வந்துவிடுவேன்‌” என்று உறுதி சொல்லிவிட்டுச்‌. 
சென்றான்‌. | அ a 


98 


எதிர்பார்‌ த்ததைப்போல மாலையில்‌. மாணிக்கம்‌ திரும்ப! 
வில்லை, எனவே, இரவு உணவை முடித்‌ துக்கொண்டு மாங்‌. 
குயில்‌ தன்‌ படுக்கை 10 றக்குச்‌ லி ப அக்‌ 
கொண்டாள்‌. 


வழக்கம்போல ஜெனி of ன்‌ பைன தகா 


கொண்டு பக்கத்து அறைக்குள்‌ நுழைந்தாள்‌. ஒரு பெண... 


தான. செய்த குற்றத்திற்காக இறைவனின்‌ காலடியில்‌ 
விழுந்து மன்னிப்புக்‌ கேட்கின்ற பகுதியை : எடுத்து DIG > 
அப்‌ படிக்கலானாள்‌. ஏறத்தாழ அது மாங்குயிலின்‌ 
குற்றப்‌ பத்திரிகையாகவே அமைந்திருந்தது. வேதனையைப்‌ 
பொறுக்க முடியாத மாங்குயில்‌, மாணிக்கத்தின்‌ . உதவியை 
எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. கிழவியோ படித்ததை 
நிறுத்தவில்லை. கிழவியின்‌ ஓவ்வொரு சொல்லுக்கும்‌ மாங்‌. 
குயிலின்‌ கண்களிலிருந்து. ஆட துனி நீராக விழு அட்‌ 
கொண்டிருந்தது. 


பைபிளிலிருந்து கடைசி லய ல்லி அன்‌ | 
றையப்‌ பிரார்த்தனையை முடித்துக்கொண்டாள்‌ ஜெனி 
of of. “போதும்‌, போகலாம்‌. இனி நீ இம்மாதிரி Bide 
செய்கைகளில்‌ ஈடுபடாதே,” என்ற ஆண்டவனின்‌ அருள்‌ 
வாக்கே பைபிளின்‌ கடைசி வரியாகும்‌. அவ்‌ வார்த்தை 
களைக்‌ கேட்டதும்‌ மாங்குயில்‌ அன SO நின்‌ ௮௪ 
கொண்டாள்‌: 4 7 


என்னையும்‌ என்‌ ம்பிய மாணிக்கம்‌ மன்னிப்‌ | 
பதற்குத்‌ தயாராக இருக்கும்‌ பட்சத்தில்‌, நான்‌ சங்கர 
னுடன்‌ வாழ்ந்திருந்த குற்றங்களை எல்லாம்‌ முறையாகச்‌ . 
சொல்லி மன்னிப்புக்‌ ர த. தயாராக இருக்‌ 
ES par... 


பிரார்த்தனையை முழ க்கொண்டு ஸ்‌ af on 
புறப்படத்‌ தயாராக இருந்தபோது அவளை இடைம, நித்து, 
“ஜெனி வீ வீ, இன்று நீ எனக்கு உண்மையிலேயே யிக 
உயாந்த கதை ஒன்றைப்‌ படித்துக்‌ காண்பித்து விட்டாய்‌. 
ஆகையால்‌ உனக்கு நன்றி கூறுகிறேன்‌. நாளையும்‌ இதே 
கதையை எனக்குப்‌ படித்‌ HE காட்டுவாயானால்‌, நரன்‌ 


மிகவும்‌ நன்றி உள்ளவளாக இருப்பேன்‌,” என்று 
சொன்னாள்‌. oe | 


5 ’ ய 
4 . 
i ö ae da ty oo 
1 ; Art ட 
~ ட ப பீ 4 ச்‌ y 7 4 Kin 
o y * o ar othe 
: 3 a I y fr x = a AH 


வீதிப்புறத்திலிரும்‌து எழும்பிய ஓசையைக்‌ “கேட்டு. 
. ஜெனிவி வீ வாசலுக்கு, ஓடிவந்தாள்‌. . மாணிக்கம்‌ வந்து . 
விட்டான்‌ என்று தனக்குள்ளாகச்‌ சொல்லிக்கொண்டாள்‌. . 


. “மாணிக்கம்‌ என்று ஜெனி வீ வீ. மெதுவாகச்‌. 
சொன்ன வார்த்தை, மாங்குயிலின்‌ காதில்‌ தேனருவி. 
மாதிரிப்‌ பாய்ந்தது. | ER டல 


கதவைப்‌ படீரென்று திறந்துகொண்டு மாங்குயிலைத்‌ 
தேடி ஓடிவந்தான்‌ மாணிக்கம்‌. அவனை எதிர்பார்க்துத்‌ 
தான்‌ அவளும்‌ ஏங்கிக்கொண்டிருந்தாள்‌. நுழைந்ததும்‌ 
நுழையாத துமாக, மாணிக்கம்‌ மாங்குயிலின்‌ கைகளைப்‌ 
பிடி FG துக்கொண்டு, “பெண்ணே, இன்று நான்‌ வெளியூருக்‌ 
குப்‌ போயிருந்த இடத்தில்‌, என்‌ உயிருக்கு உயிரான ACs 
கிதன்‌ ஒருவனைச்‌ சந்தித்தேன்‌. அவன்‌ யாராக இருக்கக்‌ 
கூடும்‌ எனறு உன்னால்‌ சொல்ல முடியுமா£'' என்று. 
கேட்டான்‌. | 


அவனது ஆனந்தத்தைக்‌ கண்டு மாங்குயில்‌ ஆத்திரப்‌ 
பட்டாளே தவிர ஆனந்தப்படவில்லை. அவனை இத்தகைய 
ஆனந்தத்தோடு அவள்‌ இதுநாள்வரை பார்த்ததே இல்லை. 
அவன தன்‌ உள எழுந்த இன்பத்தை அடக்கிக்கொள்ள 
முடியாமல்‌ தத்தளித்துக்‌ கொண்டிருந்தான்‌, — 


“பிரியத்திற்குரியவளே, என்‌ நண்பன்‌ யார்‌ என்பதைச்‌ 
சரியாகச்‌ சொல்லிவிட்டால்‌, உனக்குப்‌ பத்தாயிரம்‌ பொறு 
காசுகளை த்‌ தருகிறேன்‌. ஒன்றல்ல இரண்டல்ல; பத்தா 
யிரம்‌! எங்கே சொல்லு பார்க்கலாம்‌” என்று அன்புகனிய: 
அவளைப்‌ பார்த்துச்‌ சொன்னான்‌ மாணிக்கம்‌. அவளோ 
ஆடாமல்‌ அசையாமல்‌ நின்று கொண்டிருந்தாள்‌. அவன்‌ . 
தொடர்ந்து பேசலானான்‌: “உன்னால்‌ சொல்லவே முடி 
யாது. ஆறு ஆண்டுகள்‌ முயன்றால்கூட அவனுடைய 
பெயரை உன்னால்‌ சொல்லிவிட மூடியாது."' 7 


101 


இனியும்‌ சும்மா நின்‌ றுகொண்டிருக்க விரும்பாத மான்‌ 
குயில்‌, “என்னால்‌ எப்படிச்‌ சொல்லமுடியும்‌ £ உங்களுக்கு 
எத்தனையோ நண்பர்கள்‌. அதுவும்‌ உங்கசா இவ்வளவு 
ஆனந்தத்திற்கு அளாக்கக்கூடிய நண்பர்‌ யார்‌ என்பதை 
லேசில்‌. .சொல்லிவிட- முடியுமா எனன 2” என்று கேட்‌ 


. டார. 


உன்னை நேசிப்பதைப்‌ போலவே அவனையும்‌ நான்‌ 
நேசிக்கிறேன்‌. நீ முதல்‌; அவன்‌ இரண்டாவது. நண்ப 
னென்றுல்‌ சாமான்யப்பட்ட நண்பனல்லன்‌; எனக்காக 
எதையும்‌ செய்யக்கூடியவன்‌. ஆப்த நண்பன்‌ !’ என்று 
சிரித்துக்கொண்டே பேசினான்‌ மாணிக்கம்‌. | 


“என்னைப்போன்று உங்களின்‌ அபிமானத்திற்குரிய 
வனா அவன்‌ ?” என்று கேட்டுவிட்டு மயக்கமுற்றவள் போல 
கள்ளாடினாள்‌ மாங்குயில்‌. 


கீழே விழுந்துவிடாதபடி அவளைத்‌ தன்‌ மார்போடு 
அணைத்துக்‌ கொண்டான்‌ மாணிக்கம்‌. அவளது கூந்தலைக்‌ 
கோதியபடியே, “என்‌ ஆப்த நண்பன்‌, அவன்தான்‌ அந்த 
சங்கரன்‌. அவனை நேற்றுத்‌ தற்செயலாகச்‌ சந்தித்தேன்‌. 
அவன சாகவில்லை. உயிரோடுதான்‌. இருக்கிறான்‌. அவன்‌ 
நீண்ட நாட்கள்‌ வாழவேண்டும்‌ என்பதுதான்‌ என்‌ கருப்‌ 
பம்‌,” என்று ஏதேதோ பேசிக்கொண்டே போனான்‌ 
மாணிக்கம்‌. | 


மாங்குயில்‌ “சங்கரன்‌' என்ற பெயரைக்‌ கேட்டதும்‌ 
அனலை மிதித்து விட்டவளைப்போலக்‌ அள்ளிக்‌ குதித்தாள்‌. ' 
இருப்பினும்‌ சமாளித்துக்கொண்டு,. சங்கரன்‌ உயிரோடு 
இருக்கவே முடியாது. அவன்‌ செத்து நெடுநாட்களாஇவிட்‌ 
டன. பத்திரிகைகள்‌ கூட அவன்‌ செத்துவிட்டான்‌ 
என்றே பிரசுரித்திருந்கன,”' என்று ஓரே மூச்சில்‌ சொல்லி 
முடிததாள. ்‌ | 


அவ்‌ வாரத்தைகளைக்‌ கேட்ட மாணிக்கம்‌ வாய்விட்டுச்‌ 

. சிரித்தான. அவனை கான்‌ ஸ்டேஷனில்‌ சந்தித்தேன்‌. 

| சந்தித்ததும்‌ சங்கரனின்‌ பேய்‌ உருவம்தான்‌ மனித வடிவில்‌ 

கடமாடுகிறதோ . என்று . எண்ணிப்‌ பயந்துவிட்டேன்‌. 

அதற்குள்ளாக சங்கரனே என்னை நெருங்கி வந்துவிட்‌ 
வெ 


. 102 


டான்‌. . அவனோடு நானும்‌ அளவளாவிப்‌ பேசத்‌ துவங்கி 
னேன்‌. இருவரும்‌ நெடுநேரம்‌ பேசிக்கொண்டிருந்தோம்‌. 
அகவே சங்கரன்‌ இறந்துவிட்டான்‌ என்ற செய்தியை நீ 
மறந்துவிடு. என்று சொல்லியபடியே மாங்குயிலின்‌ 
கைகளை விட்டுவிட்டு எதிர்த்திரு்த சோபாவில்‌ உட்கார்ந்‌ 
தான்‌ மாணிக்கம்‌. பேயறை உற்றவள்போல மாங்குயில்‌ , 
பேசா  மடந்தையாகிவிட்டாள்‌. நடமாடும்‌ . சக்தி இருந்‌ 
இருந்தால்‌, அவள்‌... அர்த இடத்தைவிட்டு நிச்சயமாக 
அகன்று. இருப்பாள்‌. ஒரு அடி எடுத்து வைப்பதற்குக்‌ 
கூட அவள்‌ உடலில்‌ தெம்பு இல்லை. ஜெனி வீ வீ சொன்ன 
பைபிள்‌ வாசகங்கள்‌ அவள்‌ காதில்‌ ரீங்காரம்‌ செயது 
கொண்டிருந்தன. “ஆண்டவன்‌ மன்னிக்கவே மாட்டான்‌” 
என்று தனக்குள்ளாகப்‌ பல தடவைகள்‌ . சொல்லிக்‌ 
கொண்டாள்‌. es ee 


மாணிக்கம்‌ ஜெனி வீ வீயை அழைத்து, “விருந்தாளி 
ஒருவன்‌ வரப்போகிறான்‌. அவனுக்கு வேண்டிய உணவு 
உடை முதலியவற்றைச்‌ சீக்ரெமாகத்‌ தயாரசெய்‌” என்று 
கட்டளையிட்டான்‌. | ட்‌ 


“விருந்தாளி நிச்சயமாக வந்துவிடுவானோ £ வருவது 
உறுதியானால்‌ வேண்டியதைச்‌ செய்து முடிக்கிறேன்‌, 
என்று ஜெனி வீ வீ அவனைப்‌ பார்த்துக்‌ கேட்டாள்‌. :' 


இ “அதென்ன அப்படிக்‌ கேட்கிறாய்‌ 2 அவன்‌ இப்பொழுது 
ரயிலில்‌ வந்துகொண்டிருப்பான்‌. நிச்சயமாக வந்துவிடு 
வான்‌. அகவே ஆகவேண்டியவற்றைத்‌ துரிதமாகக்‌ 
கவனி, என்று ஆவல்‌ ததும்பச்‌. சொல்லி முடித்தான்‌. 
மாங்குயில்‌ இடிக்குமேல்‌ இடி விழுந்ததைப்‌ போல அவதி 
யுறலானாள்‌. மாணிக்கத்தின்‌ ஒவ்வொரு வார்த்தைகளும்‌ 
வேலாக மாறி வேதனை அளிக்கலாயின. இதை உணராத « 
மாணிக்கம்‌ மேலும்மேலும்‌ பேசலானான்‌ : “இன்னும்‌ அரை | 
மணி நரேத்திற்குள்ளாக சங்கரன்‌: இந்த அறைக்குள்‌ 
நுழைக்துவிடுவான்‌.. என்னையும்‌ என்‌ மனைவியையும்‌ காண 
வேண்டுமென்று அவன்‌ துடியாய்த்‌  துடித்துவிட்டான்‌. 
கல்யாணம்‌ ஆூவிட்டது- என்று சொல்லியதுமே அவன 

- மட்டில்லா ம௫ழ்ச்சிகொண்டான்‌.” 


“நீங்கள்‌ சொல்வதெல்லாம்‌ உண்மைதானா?” என்று 
மாங்குயில்‌ அவனைப்‌ பார்த்துக்‌ கேட்டாள்‌. “உண்மை 
யாகத்தான சொல்லுகிறேன்‌'' என்று அவளுக்கு உறுதி 
கூறினான்‌ மாணிக்கம்‌. மேலும்‌ நடேசன்‌ என்ற நண்‌ பனைப்‌ 
பார்த்துவிட்டு வர விரும்பியதாலேயே சங்கரன்‌ தன்‌ வீட்‌ 
4 DG வருவதற்குத்‌ தாமதமாகக்‌ கொண்டிருக்கிறது என்ப 
தையும்‌ அவன்‌ செரியப்படுத்தினான்‌. 


இப்படியாகப்‌ பேசிக்கொண்டிருக்கும்போதே வெளிக்‌ 
கதவை. யாரோ தட்டும்‌ சப்தம்‌ கேட்டது. ஜன்னலைத்‌ 
திறந்து எட்டிப்‌ பார்த்தான்‌ மாணிக்கம்‌: சங்கரன்‌ வீதியில்‌ 
நின்‌ அகொண்டிருந்தான்‌. வீட்டிற்குள்‌. இருந்தபடியே 
மாணிக்கம்‌ சங்கரனைப்‌ பார்த்து, “நண்பனே, இதோ நான்‌ 
. வருகிறேன்‌. சற்று பொறுத்துக்கொள்‌” என்று விடை 
கொடுத்தான்‌. ' ene 


மாணிக்கம்‌. தந்த குரல்‌ சங்கரனுக்குத்‌ தேனாகவும்‌, 
மாங்குயிலுக்கு விஷமாகவும்‌ தோன்றியது. . கண்கள்‌ 
சுழலவே, கருத்து மயங்கி, நாற்காலியில்‌ சுய உணர்வற்று 
விழுந்துவிட்டாள்‌ . மாங்குயில்‌. “என்னைக்‌ கொன்றுவிடு 
ஆண்டவனே; என்னை அநியாயமாகச்‌ சோதனைக்கு அளாக்‌ 
காதே. ஆபத்திலிருந்து என்னை விடுவித்துவிடு,' என்று 
அவள்‌ வாய்மட்டும்‌ புலம்பிக்‌ கொண்டே இருந்தது. . 


... கணவன்‌ என்ற முறையில்‌ மாணிக்கமும்‌ காதலன்‌ 
என்ற முறையில்‌ சங்கரனும்‌ அவள்‌ கண்முன்‌ மாறி மாறித்‌ 
தோன றி மறைந்தனர்‌. வழிமேல்‌ விழிவைத்த வண்ணம்‌ 
அவர்களின்‌ வருகையை எதிர்பார்த்துக்‌ கலங்கிக்‌ கொண்‌ 
10 ருந்தாள்‌ மாங்குயில்‌. | 


மாணிக்கமும்‌ சங்கரனும்‌ வீட்டிற்குள்‌ நுழைந்தார்‌ 
கள்‌. சங்கரனை ஓர்‌ அறையில்‌ தனிமையில்‌ விட்டு விட்டு 
மாணிக்கம்‌ மட்டும்‌ மாங்குயில்‌ இருக்கும்‌ இடத்திற்கு 


வந்து சேர்ந்தான்‌. மாங்குயில்‌ உள்ளத்தில்‌ புகைந்து 
கொண்டிருந்த ஏக்கத்தை மறைத்துக்‌ கொண்டு, எதவாகப்‌ 
பேசத்‌ துவங்கினாள்‌: . “எனக்கு இன்று ஏனோ தெரிய 
வில்லை, ஒரே தலைவலியாக இருக்கிறது. உங்களுடைய 
நண்பனை நான்‌ நாளை சந்தித்துக்‌ கொள்கிறேன்‌. நீங்களும்‌ 





104 


உங்கள்‌ ஈண்பனுமாக இன்றையப்‌ பொழுதைப்‌ போக்கி 
விடுங்கள்‌. இன்று ஐ உங்களோடு உல்லாசமாகப்‌ பொழுதைப்‌ 
போக்குவதற்கு இயலாமைக்கு வருந்‌ துகிறேன்‌. Sag 
செய்து மன்னித்து விடுங்கள்‌,” என்று - உ மாணிக்‌ 
கத்தைக்‌ கேட்டுக்‌ கொண்டாள்‌. 


ஏமாற்றத்தின்‌ உருவம்‌ நண்ப m ட 
பிரதிபலித்தது. தன்‌ அன்புக்கு இலக்காயெ இருவரையும்‌, 
அதாவது சங்கரனையும்‌ மாங்குயிலையும்‌. ஒரே. இடத்தில்‌ 
ஓரே சமயத்தில்‌ காணவேண்டுமென் Y ஆசைப்பட்ட. 
மாணிக்கம்‌ எமாற்றமடைந்தான்‌.. சங்கானை. அமைத்து 
வந்து மாங்குயிலிடம்‌, “இதோ உன அண்ணன்‌ வந்திருக்‌ 
கிறான்‌. அவனுக்கு உன்‌ வணக்கத்தைத்‌ தெரிவி, எனக்‌ 
கூ றவேண்டுமென்று கற்பனையில்‌ கனவு கண்டு வந்த 
மாணிக்கத்தின்‌ எண்ண த்தில்‌ மண்‌ விழுந்து: விட்டது. 
மாங்குயிலிடம்‌ எவ்வளவோ தன்‌ அசைகலாயெல்லாம்‌ 
எடுத்துச்‌ சொல்லியும்‌ அவள்‌ சங்கரனை அன்று சந்திப்பதற்‌ 
குச்‌ சம்மதிக்கவேயில்லை. அவளைச்‌ சமாதானப்படுத்த 
முடியாது என்ற நிலையை உணர்ந்த பின்னரே மாணிக்கம்‌ 
அவ்விடத்தை விட்டகன்மறான்‌. மாங்குயிலும்‌ ஓதுப்‌ 
புறமாக இருந்த ஒரு woe Be Bios 


கொண்டாள்‌. 


மாணிக்கத்தின்‌ மனைவியைக்‌ காண வேண்டுமென்‌: 
ஆவலோடு சந்தடி கேட்ட. இடங்களிலெல்லாம்‌ கண்களைச்‌ 
செலுத்தினான்‌ சங்கரன்‌. சங்கரனின்‌ ஆசையைக்‌ குறிப்‌ 
பால்‌ உணர்ந்து கொண்ட மாணிக்கம்‌, “நண்பனே, இன்று 
என்‌ மனை விக்கு உடல்‌. நலம்‌ குன்‌ றியிருப்பதால்‌ அவள்‌ 
ஓயவெடு ச 535 கொள்ளுகிறாள்‌. நாளே உனனைச்‌ சந்திப்ப : 
தாகச்‌, சொல்லியீருககிறாள்‌, என்று விஷயத்தை விளக்கி 
னான்‌. அப்புறம்‌ அங்கு நின்று கொண்டிருந்த ஜெனி வீ of 
எனற வேலைக்காரியை அழைத்து, “என்‌ ஆருயிர்‌ E er 
சங்கரனுக்கு மேல்‌ மாடியில்‌ ஒரு அறையைக்‌ காலி செய்து, 
குங்குவத ற்கு ஏ றறபடி வசதிகள்‌ செய்து வைத்திருக்கிறாய்‌ 
அல்லவா? என்று கேட்டான்‌ மாணிக்கம்‌. சங்கர னும்‌ Fl 
தாப்பத்தைப்‌ பயன்படுத்திக்‌ கொணடு தனக்கு அதிகம்‌ 
அலுப்பு இருப்பதாகவும்‌, மேல்‌ மாடியில உள்ள அறைக்கு 
அமைத்துச்‌ சென்றால்‌ அங்கே நான்‌ தூங்குவதற்கு வசதி. 


105 
யாக இருக்கும்‌ என்னும்‌ தன்‌ கருத்தைத்‌ தெரியப்‌ 
படுத்தினான்‌. : பது | ed we 

' ஜெனி of வீ, அறை தயாராக, இருப்பதாகத்‌... தகவலை 
தெரிவித்துவிட்டு, அங்கிருந்து அகன்று விட்டாள்‌. மாங்‌ 
குயிலின்‌. Hier வியாதிக்கும்‌, சங்கரனின்‌ வருகைக்கும்‌ 
. ஏதோ சம்பந்தம்‌ இருக்க வேண்டுமென்று தெளிவாகத்‌ 
தெரிந்து கொண்டு, ஜெனி வீ வீ அதனை அறிவதற்கு ஆவ 
லோடு இருந்தாள்‌.  மாங்குயிலை அவள்‌ வெறுக்காள்‌. 
மேலும்‌ மாங்குயிலின்‌ வாழ்வில்‌ மர்மங்கள்‌ நிறைந்திருக்கின்‌ 
றன என்பதைப்‌ புரிந்து கொண்ட பின்பு, அவளின்‌ 
வெறுப்பு பன்மடங்காகப்‌ பெருகிவிட்‌ து. eae x 


சங்கரனும்‌ மாணிக்கமும்‌ காற்றோட்டமான ஓர்‌ இடத்‌ 
Bo நாற்காலிகளைக்‌ கொண்டுபோய்ப்‌ போட்டுக்‌ கொண்டு 
கடந்தகால வாழ்க்கைகளைப்‌ பற்றிக்‌ கதை கதையாகப்‌ 
பேசத்‌ துவங்கினர்‌. மாணிக்கம்‌ கேள்விக்கு மேல்‌ கேள்வி 
கேட்டு ஏற்கனவே பிரயாணத்தால்‌ அலுப்படைந்திருந்த 
சங்கரனை மேலும்‌ அலுப்படையும்படி செய்துவிட்டான்‌. 
கப்பல்‌ பிரயாண த்தில்‌ கஷ்டம்‌ எப்படி ஏ ற்பட்டதென்றும்‌, 
விபத்திலிருந்து. தப்பிய விதம்‌ எவ்வாறு என்றும்‌, இதைக்‌ 
குறித்து ஏன்‌ ஒரு கடிதம்‌ கூட எழுதவில்லை என்றும்‌, இன்‌ 
னும்‌ எனனென்னவெல்லாமோ கேட்டான்‌. கேட்டதையே 
திரும்பத்‌ திரும்பவும்‌ கேட்டான்‌. கப்பல்‌. -விபத்திலி 
ருந்து இருவர்‌ தப்பியதாகவும்‌, ஓருவன்‌ ஏழைக்‌ கூலிக்‌ 
காரன்‌ என்பதாகவும்‌, அவன்‌ இப்போது -என்னவானான்‌ 
என்பது தனக்கே தெரியாதென்பதாகவும்‌, கப்பல்‌. விபத்‌ 
திற்குக்‌ காரணம்‌ ஒரு பேய்க்‌ காற்று என்பதாகவும்‌, வெளி 
நாட்டிலிருந்து ஒரே ஒரு முறை கடிதம்‌ எழுதியதாகவும்‌, 
௮௧ கடிதததிற்குப்‌ பதில்‌ வராததால்‌ தான்‌ திரும்பவும்‌ கடி 
தங்கள்‌ எழுதவில்லை என்பதாகவும்‌ கேட்ட கேள்விகளுக்‌ 
கெல்லாம்‌ பதிலளித்தான்‌ சங்கரன்‌. ம்‌ 


கப்பல்‌ விபத்திலிருந்து தப்பிய சங்கரன்‌ பல கஷ்டங்‌ 
களுக்குள்ளாகி இறுதியில்‌ வெளிநாட்டுக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்‌ 
தான்‌. அங்கு மருத்துவத்‌ தொழிலில்‌. ஈடுபட்டான்‌. அப்‌ 
போது ஒரு கடிதம்‌ எழுதி அதை மாணிக்கத்திடம்‌ சேர்த்து 
விடும்படி தன்‌ சித்தப்பாவுக்குத்‌ தபால்‌ மூலம்‌ அனுப்பி 


106 
Ui Star. அக்கடிதம்‌ வந்து சேருவதற்குள்ளாக அவி 
னது சித்தப்பா இறந்துவிட்டார்‌. ஆகையால்‌ அக்‌ கடிதம்‌. 
கொடுபடாமலேயே கெட்டு ஓழிந்துவிட்ட து. . இருவரும்‌ 
விஷயத்தைச்‌ சரிவரப்‌ புரிந்து கொள்ளவேயில்லை. 


எதாபாராத விதமாக இடியும்‌ மின்னலும்‌ தாண்டவ 
மாடத்‌ துவங்கிவிட்டன. காற்றுக்காகக்‌ கதவுகளைத்‌ திறந்து o 
விட்டுவிட்டுக்‌ கதை பேசிக்கொண்டிருந்த நண்பர்களின்‌ 
உடலில்‌, நாலைந்து மழைத்‌ துளிகள்‌ விழுந்துவிட்டன. அள்‌ 
வளவுதான ; கதவைச்‌ சாத்திக்கொண்டு தத்தம்‌ படுக்கை 
அறைகளுக்குப்‌ புறப்படத்‌ தயாராயிருந்தனர்‌. அப்போது 
மாணிக்கம்‌ தன்‌ நண்பனை அடிக்கடி தன்‌ வீட்டுக்கு வரும்‌ 
படி கேட்டுக்கொண்டான்‌. 


... சங்கரன்‌ தன்‌ நண்பனையும்‌, ஈண்பனின்‌ மனைவியையும்‌ 
பார்த்துப்‌ பேசிவிட்டு வெற்றியூர்‌ ஈகரத்திலிருந்து காஞ்சி 
நகர த்திறகுப்‌. போய்வரத்‌ திட்டமிட்டு இருந்தான்‌. or 
னுக்கு எத்தனையோ வேலைகள்‌. வெளியே இருந்த போது 
௮ம்‌ கூட தன்‌ நண்பனைத்‌. தான்‌ பார்க்கவேண்டுமென்று .. 
எண்ணியதாலேயே + அவண்‌: அன்று : மாணிக்கத்தின்‌ 
வீட்டிற்கு வந்திருந்தான்‌... 2... ne 

- நெடு நாட்களுக்கு அப்புறம்‌ இரும்பிவந்த தன்‌ ௪௫௫ 
தனை ஒரேமாளில்‌ உபசரித்து. ஊருக்கு அனுப்பிவைக்க 
மாணிக்கம்‌ தயாராக இல்லை. pd | 


காஞ்சி என்ற :ககரத்தில்‌ FRISTEN: LO ற்றொரு ஈண்‌ 
பன்‌ வியாதியால்‌ பீடிக்கப்பட்டுப்‌ படு $55 படுக்கையாகக்‌ 
கிடந்தான்‌. சாவதற்கு முன்பு. ஒருதரமேனும்‌ அவனைப்‌ 
பார்த்துவிட வேண்டுமென்ற ஆசையால்‌ தான சங்கரன்‌ 
மாணிக்கத்தின்‌ வீட்டில்‌ இருந்து விரைவாகக்‌ கிளம்பிவிட 


விரும்பினான்‌. ஆனால்‌ எக்‌ காரண ததை முன்னிட்டும்‌, 
மாணிக்கம்‌ சங்கரனை. அவ்வளவு விரைவில்‌. அனுப்பி 
வைக்கச்‌ சம்மதிக்கவில்லை. தா 


“இது உன்‌ வீடு. என்மனைவி. உன்‌ சகோதரி. நான்‌ 
உன்‌ உறவினன்‌. ஆகவே, நீ எதையுமே லட்சியம்‌ பண்ண 
வேண்டியதில்லை. உன்‌ விருப்பம்போல நீ இங்கேயே தங்க 


இருக்கலாம்‌, உனக்கு வேண்டிய வசதிகளை. எல்லாம்‌ 


107 


செய்துதர நாங்கள்‌ தயாராக. இருக்கிறோம்‌,” என்று எவ்‌ 
வளவோ எடுத்துச்‌ சொன்னான்‌ மாணிக்கம்‌... ... | 

சங்கரனின்‌ காதில்‌ அவை ஒன்றுமே ஏ றவில்லை. .நியதி, 
கட்டுப்பாடு இவைகளுக்கு உட்பட்டு வாழ்கிற வாழ்க்கை 
யைச்‌ சங்கரன்‌. அறவே வெறுப்பவன்‌. கடைப்பிடிக்கன்‌ ற: 
வழி நல்லதாகயிருந்தா லும்‌ சரி, கெட்டதாக இருந்தா லும்‌ 
சரி, அதைப்‌ பற்றி எல்லாம்‌ அவன்‌ கவலைப்படமாட்டான. 
அவனுக்குத்‌ தேவை மழ்ச்சி இன்பம்‌! இன்பத்தை 
அடைவதற்கு அவன்‌ எதையும்‌ எப்பவும்‌ செய்யத்‌ தயாராக 
இருந்தான்‌. ஆகவேதான்‌ அவன்‌ மாணிக்கத்தின்‌ அடக்க 
ஒடுக்கமான வாழ்வுகளுக்கு அசைந்து கொடுத்து அவனோடு 
உடன்‌ வாழ ஓத்துக்கொள்ள வில்லை. be 


அழகு எங்கெங்கு இருக்கிறதோ அதையெல்லாம்‌ ஒரு 
சேர அனுபவித்துத்‌ தீரவேண்டும்‌ என்ற அடங்காத பசி 
யுடையவன்‌ சங்கரன்‌. அழகு எங்கு இருந்தாலும்‌ எளி 
- இல்‌ கிடைப்பதாக இருந்தாலும்கூட அதை அடைவதற்கு 
அனுபவ பாத்தியம்‌ இருக்கிறதா என்பதைச்‌ சிந்தித்துப்‌ 
பார்த்து, செயலில்‌ இறங்குகிறவன்‌ மாணிக்கம்‌. ஆகவே 
அவர்கள்‌ இருவரும்‌ எப்படி ஒரே வீட்டில்‌ சோந்து வாழ 
முடியும்‌ ? வாழ்வதற்கு வேண்டிய வசதிகளும்‌, தங்குவதற் 
குத்‌ தகுந்த. இடமும்‌ தரத்‌ தயாராக இருந்த மாணிக்கத்‌ 
திடம்‌ எதையும்‌ ஏற்றுக்கொள்ள சங்கரன்‌ தயாராகயில்லை. 
ஏனெனில்‌, அவன்‌ ஒரு தான்தோன்றி. அவன விடுதலை 
யோடு வாழ விரும்பினான்‌. விடுதலையென்றால்‌, மற்றவர்‌ 
கள்‌ கருதுவதைப்போல சுதந்திரம்‌. எனற. பொருளில்‌ 
அதனைச்‌ சங்கரன்‌ கருதவில்லை. ஒழுங்கு, கட்டுப்பாடு, 
பொறுப்பு முதலிய அனைத்திலிருந்தும்‌ விடுபட்டு வாழ்‌ 
வதையே அவன விடுதலை என்று நம்பினான்‌. ஜக்‌ வழ 


“GA கண்ட பூனை சுவை மறவாது” என்பது போலக்‌ 
கூத்தியார்‌ வாழ்விலும்‌, குடிப்பொருள்‌ மயக்கத்திலும்‌ 
வாழ்ந்து திரிந்த சங்கரன்‌ அவற்றினினறு MAD வாழ 

மாணிக்கம்‌. சங்கானை ஏற இறங்கப்‌ பார்த்தான்‌. சிக 
ரெட்டைப்‌... பற்றவைத்‌ அக்‌. கொண்டே சங்கரன்‌. பேச 


108 


“ஈண்பனே, உன்‌ அன்புக்கு என்‌ நன்றி. என்னை. 
அனாவசியமாக உன்‌ வீட்டிற்குள்‌ அடைத்து வைக்க விரும்‌ 
பாதே. உன்னுடைய. மகோன்னதமான கோட்டையை 
நான  நாசப்படுத்த விரும்பவில்லை. . நான்‌. உல்லாசப்‌ பிரி 
யன்‌. ஊர்‌ ஊராகச்‌ சுற்றித்‌ திரியவே ஆசைப்படுகிறேன்‌. 
ஒரே இடத்தில்‌ அடைபட்டுக்‌ இடக்தால்‌ ஒரு வருடம்‌ முடி 
வதற்குள்ளாக நான்‌ பைத்தியக்காரனாக மா றிவிடுவேண்‌. . 
ஆகவே, எனனை என்‌ போக்கிலேயே விட்டுவிடு” என்று. 
தன்னைப்‌ பற்றிய சகல விபரங்களையும்‌... விஸ்தாரமாகச்‌ 
சொல்லிவிட்டான்‌ சங்கரன்‌. 


“ரீ சொல்லுவது சுத்தத்‌ தப்பு. என்னோடு நீ ஓராண்டு 
காலம்‌ தங்கி வாழ ஒப்புக்கொண்டால்‌, நான்‌ உன்னை ஒரு 
உன்னத புருஷனாக மாற்றிவிடுவேள்‌,” என்று அவனுக்குப்‌ 
பதில்‌ தந்தான்‌ மாணிக்கம்‌, டல்‌ E 

“6 சொல்லுவதுதான்‌ . தவறு. ஏனெனில்‌, நீ என்னை 
இன்னும்‌ சரிவரப்‌ புரிந்துகொள்ளவில்லை என்றே நினைக்‌ 
கிறேன்‌. கட்பால்‌ நாம்‌ இருவரும்‌ இணைந்‌ இருந்தாலும்‌ கூட, 
கொள்கையால்‌ வேறுபட்டவர்களே. உன்னுடைய: அற்புத 
மான மாளிகை குடும்பஸ்தர்களுக்குக்‌ கோலாகல மண்டப 
மாக இருக்கலாம்‌. ஆனால்‌ என்னைப்போன்ற உல்லாசப்‌ பிரி 
யாகளுக்கு அது ஒரு இடுகாடே ஆகும்‌. நான்‌ அப்படிச்‌ 
சொல்லுகிறேனே என்று என்னைக்‌ கோபித்துக்‌ கொள்‌ 
ராதே. நான்‌ . உள்ளதை உள்ளபடியே பேசக்கூடிய . 
பச்சையுள்ளம்‌ படைத்தவன்‌. அதுதான்‌ உனக்கு நன்கு 
தெரியுமே 2” என்றான்‌ சங்கரன்‌. ns. பான்‌ 

_ மாணிக்கம்‌ வேண்டா. வெறுப்போடு தலையை அசைச்‌ 
AS கொண்டே பேசினான : Ti 

“சங்கரன்‌ ! உண்மையான சுகம்‌ எ து. என்பதை நீ 
இன்னமும்‌ அறிந்து கொள்ளவில்லை. உன்னுடைய நிலை 
யில்‌ நான்‌ இருந்திருந்தால்‌, ஒருத்தியை மணம்‌ செய்து 
கொண்டு, ஒரு அழயே வீட்டை விலைக்கு வாங்கி, அதில்‌ 
ஒழுஙகாகக்‌ குடித்தனம்‌ செய்யத்‌ துவங்கி விடுவேன்‌. 
அதைப்‌ போன்றதொரு சந்தோஷகரமான வாழ்க்கையை 
எநத மனிதனுமே அடைவது அருமை. இந்த வீட்டைப்‌ 
பார; அதற்கடுத்‌ தள்ள தோட்டத்தைப்‌ பார்‌. இவ்வளவு 


109 


அமைதியான இடத்தை: நீ எங்குமே காண முடியாது. 
எங்களோடு இணைந்து வாழ முற்பட்டால்‌ காதல்‌ என்ன 
என்பதை E அறிந்துகொள்ள. இய லும்‌. அழகிய பெண்‌ 
ணைத்‌ திருமணம்‌ செய்துகொண்டு அவளை இங்கு அழைத்‌ து 
வந்துவிடு, அப்புறம்‌ ஓராண்டு எனன, ஒன்பது ஆண்டு 
களானாலும்கூட நீ இங்கிருந்து போகவே மாட்டாய்‌." 


இவ்‌ வார்த்தைகளைக்‌. கேட்டதும்‌ சங்கரன்‌ எரித்து 
விட்டான்‌. 


“தோழனே, உன்ன NEN en பத்திர 
உன்னுடைய கருத்து. எனக்கு உகந்ததல்ல. என்னைத்‌ 
திருத்திவிட வேண்டுமென்பத dere நீ பேசுகின்ற. ஓவ 
வொரு பேச்சும்‌ என்னைப்‌ பொறுத்தவரையில்‌. பயன ற்ற 
தாகிவீடுகறது; உன்னைப்‌ பொறுத்தவரையில்‌ . நீ Dr 
சக்தியை இழந்தவனாகி விடுகிறாய்‌. சுருக்கமாகச்‌ சொன்‌ 
னால்‌, பெண்களைப்‌ பொறுத்தவரையில்‌. இருவருக்கும்‌ வேறு 
பட்ட. கருத்துக்களே இருக்கின்‌ றன்‌. எனவே, . வீணாக 
உன்‌ சக்நிகளைச்‌ செலவு செய்யாதே. | 


ஈயத்தைக்‌ காய்ச்சி. காதில்‌ ஊற்‌ தியதைப்போல 
வேதனைகொண்டான்‌ மாணிக்கம்‌. | 


“நீயே உன்‌ தலையில்‌ மண்ணை வாரிப்போட்டுக்‌ ன. 
ME mu. யாரேனும்‌ ஒருத்தியைக்‌ கல்யாணம்‌ செய்து 
கொண்டு முதற்‌ பிள்ளையைப்‌ பெற்றெடுத்துவிட்டால்‌, 
உன அபிப்ராயம்‌ அனைத்தையும்‌ மாற்றிக்‌ கொள்ளுவாய்‌ 
என்றே நினைக்கிறேன்‌. ஆகவே, முதலில்‌ உன திருமணத்‌ 
திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும்‌,” என்று அன்போடு 
சொன்னான்‌ மாணிக்கம்‌. 


“தயவு செய்து என்னைக்‌ கேலி vale ces உன்னு 
டைய கலியாணமும்‌, கற்பும்‌ உன்‌ அளவோடு ஙி திகட்டும்‌,” 
என்று நையாண்டி கான சங்கரன்‌. de 


மாணிக்கம்‌ அடைந்‌ த வே தனைக்கு அளவேயில்லை. 
இருப்பினும்‌ நண்பனை நல்வழிப்படுத்திவிடவேண்டும்‌ என்ற 
இடமான நம்பிக்கையோடு, “நண்பனே, பெண்கள்‌ தெய்‌ 


வத்திற்குச்‌ சமானமாகும்‌. ஒருவனுக்கு ஒருத்தி என்பது 





110 


மிக உயர்ந்த தத்துவமாகும்‌. அந்தத்‌ தத்துவத்தை ஒட்டித்‌ 
தான்‌ நானும்‌ என்‌. மனைவியும்‌. இதுகாறும்‌ இல்லற. 
வாழ்வை இன்பமாக நடத்தி வந்துள்ளோம்‌,” என்று 
சொன்னான்‌. 


“போதும்‌ போதும்‌ உன்‌ உபந்யாசம்‌.. நான்‌ உன்னை. 
விட்டுப்‌ பிரிந்து அநேக ஆண்டுகளாகி விட்டன. நீ அன்று 
இருந்ததைப்‌ போலவே இன்றும்‌ இருக்கிறாய்‌. என்னிடத்‌ 
திலும்‌ எவ்வித மாறுதலையும்‌ காண முடியாது. :நீ பெண்‌ 
களைப்‌ பூஜிப்பவன்‌. கான்‌ பெண்களை த்‌ தாஷிப்பவன்‌. ஒரு 
வனுக்கு ஒருத்தி என்பது உன்‌ கொள்கை. ஒருவனுக்கு 
ஆயிரம்‌ பேர்களென்பது என்‌ அபிப்ராயம்‌. ஒருத்தியோடு 

ஒருவன்‌ வாழ வேண்டுமென்பது ஏறத்தாழ ஜென்மாந்திர 
தண்டனைக்குச்‌ சமமாகும்‌... நான்‌... இப்படிச்‌ சொல்லு 
கிறேனே என்று நீ அதிர்ச்சி. அடையாதே. நண்பன்‌ 
என்ற முறையில்‌ நான்‌ உன்னுடைய அந்தரங்கத்தை 

அறிய விரும்புகிறேன்‌. நீ உண்மையிலேயே உன்னுடைய 
மனை வியோடு இன்பமாக வாழுகிருயா?”' என்று கேட்டான்‌ 
சங்கரன்‌. இக்‌ கேள்வியைக்‌ கேட்டதும்‌ தடியால்‌ தாக்குண்‌ 
டவன்‌ போலக்‌ கலங்கிய போதிலும்‌, . “இன்பமாக வாழ்‌ 
கிறாயா, என்றுதானே கேட்கிறாய்‌? பேரினபமாக வாழுகி 
றேன்‌. நான்‌ வாழ்வது போல இன்பமாக வேறு யாருமே 
வாழ்ந்திருக்க முடியாது என்று கூடக்‌ கூறலாம்‌. என்‌ 
டைய இன்பத்தை வார்த்தைகளால்‌ விவரிக்கவே முடி 
யாது. விவரிக்க வார்த்தைகளும்‌ கிடையாது. நாங்கள்‌ 
மண்‌ ணுலக த்திலேயே சொர்க்கலோகத்தை அமைத்துக்‌ 
கொண்டுள்ளோம்‌,” என்றான்‌ மாணிக்கம்‌. 


ற ட. உன re அற்புதமான. அழகு 
வாயந்தவளோ?”' 


“அப்படிச்‌ சொல்ல. நான்‌ தயாராகயில்லை. அழகை 
நானா ஒரு பொருளாக மதிப்பவனும்‌ அல்லன்‌. என மனைவி . 
ஒரு. சிறந்த குணவதி. ஆகவேதான்‌ எங்கள்‌ வாழ்வில்‌ 
இன்பம்‌ நடனமாடுகிற து. நாளை என்‌ மனைவியை நீ நேரில்‌ 
பார்த்த பிறகு என்‌ வார்த்தைகளின்‌ உண்மையை: ங்‌ அறிது 
கொள்ள முடியும்‌.” | 


111 


“அவளென்ன வெற்றியூர்‌: நகரத்தைச்‌ ae E 
உள்ளூக்காரியா£ வெளியூர்‌ பெண்ணா?" 


“அவள்‌. வெளியூர்க்காரி. அவளை நான்‌ சென்னை 
நகரில்‌ சந்தித்தேன்‌; ST BOS so: கன்‌: கல்யாணம்‌ செய்து 
கொண்டேன்‌. அவ்வளவுதான்‌ ER de 


“நீ கல்யாணம்‌ செய்து கொள்ளுவதர்‌ ற்கு. முன்பு 
அவளை : வேலையை முன்னிட்டோ, அல்லது வேறு RE 
யேனும்‌ முன்னிட்டோ சந்தித்த துண்டா?” 


A; சென்னைக்குப்‌ போயிருந்த போது அவளைத்‌ 
த, ற்செயலாகச்‌ சந்தித்தேன்‌. அவள்‌ எனக்கு உறவுக்காரி 
அல்லள்‌. இன்‌ னும்‌ பதத ட்ட ட caca 
தரியா தவளே.'' (nee 


ட்‌ ஒரு. பெரும்‌ தவறு செய்துவிட்டாய்‌. டட 
ஆகாத. ஒரு பெண்ணக்‌ கல்யாணம்‌ செய்து கொள்ளு 
வதைப்‌ போன்று ஒரு பெரும்‌ தவறு. இருக்கவே. முடியா து. 
இன்று நீ என்‌ வார்த்தைகளை நம்பமாட்டாய்‌. ஆனால்‌ 
அனுபவம்‌ என வார்த்தைகளை நம்பும்‌. = செய்துவிடும்‌. | 
இது 2 18.” 


இவ்‌: வார்‌ த்தைகளைக்‌ கேட்டதும்‌' கலக்க வ 
மாணிக்கம்‌ சங்கரனைப்‌ பார்த்து, “நீ ஒரு சுத்த முட்டாள்‌. 
உலக உண்மைகளை அறியாதவன்‌. நண்பனென்ற முறை 
யிலே உன்னோடு பழகலாமே தவிர, அறிஞனென்ற முறை 
யில்‌ உன்னோடு பழகுவது ஆபத்‌ துகிறைந்‌ ததாகும்‌. கோபத்‌ 
தில்‌ ஏதேதோ கூறிவிட்டேன்‌. என்‌ மனைவியை நேரிலே 
பார்த்ததும்‌. உன்‌ அபிப்ராயத்தை மாற்‌, றிக்‌ கொண்டு விடு 
வாய்‌. எனவே சிறிது பொறுத்திரு,” வர்க்‌ 


“உண்மைதான்‌. நான்‌ உணர்நீததைச்‌ சொன்னேன்‌. 
நீ உள்ளதைச்‌ சொல்‌ லுறொய்‌”' எனறு தன ர a ge 
அமைதியோடு தெரிவித்தான்‌ சங்கரன்‌. 


- இருவரும்‌ Ais நேரம்‌ மெளனமாக. இருந்தனர்‌. 
கங்கா அறை . தயாராகி. விட்டது... ம்க்‌ த்‌ 
ஜெனி வீ வீ வந்து தெரிவித்தாள்‌. ”... ட a 


112 


சங்கரன்‌ படுக்கை அறையை நோக்‌ விரைந்தான்‌. 
மாணிக்கம்‌ மாங்குயிலை நோக்கி விரைந்தான்‌. பல 
தன்னுடைய அறைக்குள்‌ நுழையும்போது மாங்‌ 
குயில்‌ அங்கு - சோகத்தின்‌ ஏகப்‌ பிரதிநிதியாக நின்று 
கொண்டிருப்பதை மாணிக்கம்‌ பார்த்து மலைத்து விட்டான்‌. 
சங்கரனும்‌ மாணிக்கமும்‌ பேசிக்‌ கொண்டிருந்த ஓவ்வொரு 
வார்த்தையையும்‌, . மாங்குயில்‌ ஓட்டுக்‌ கேட்டுக்‌ கொண்டு 
தான்‌ நின்று கொண்டிருந்தாள்‌. சங்கரனின்‌. ஓவ்வொரு 
வார்த்தையும்‌ பழங்கால நிகழ்ச்சிகளை நினைவூட்டிக்‌ 
கொண்டிருந்தது. சென்னை நகரில்‌ சங்கரனோடு தான்‌ நடத்‌ 
இய காதல்‌. வாழ்வு மனத்‌ திரையில்‌ நிழல்‌ படம்‌ போலத்‌ 
தோன்றித்‌ தோன்‌ றி மறைந்தது. சங்கரன்‌ அருகில்‌ இருக்‌ 
கிறான்‌ என்ற நினைப்பே அவளைப்‌ படாதபாடு படுத்தி விட்‌ 
டது. நெஞ்சு பொங்கிக்‌ கொதித்தது. சதைகள்‌ அனல்‌ 
வயப்பட்டவை போலக்‌. . துடித்தன. உடலெல்லாம்‌ 
2950 பொங்கி வழிந்தது.  ஏறத்தாழபைத்தியம்‌ பிடித்த 
மாதிரிக்‌ காட்சியளித்தாள்‌. ps QS aes 


அறைக்குள்‌. நின்று பேசிக்‌ கொண்டிருந்த. நண்பர்‌ 
களைச்‌ சாவித்‌ துவாரத்தின்‌ வழியாகப்‌ பார்த்துப்‌ பார்த்துப்‌ 
பெருமூச்சு விட்டாள்‌. சங்கரனின்‌ கண்‌ பார்வையிலி 
ருந்து எப்படித்‌ தப்புவது என்பதுதான்‌ அவளின்‌: ஓயாத 
சிந்தனை. ஓட்டுக்‌ கேட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ போது, தப்பித்‌ 
தவறிக்‌ கீழே விழுந்துவிட்டால்‌, அதனால்‌ ஏற்படும்‌ சப்தத்‌ 
தைக்‌ கேட்டு நண்பர்கள்‌ வெளியே வருவார்களானால்‌, 
தனனை இன்னார்‌ என்று. சங்கரன்‌ அடையாளம்‌ புரிந்து 
கொள்ள முடியுமே என்று எண்ணிப்‌” பயங்‌ கொண்ட 
மாங்குயில்‌, சாவித்‌ துவாரத்தின்‌ வழியாகப்‌. பார்ப்பதைப்‌ 
பையப்‌ பைய நிறுத்திவிட்டாள்‌. | 


முன பின்‌ தெரியாத ஒருத்தியை மணம்செய்து கொள்‌ 
வதைப்‌ போன்று முட்டாள்‌ தனம்‌ வேறு எதுவுமில்லை” 
எனறு சங்கரன்‌ சொன்ன வார்த்தைகளைக்‌ கேட்டதும்‌, 
அவள்‌ அடைந்த வேதனைக்கு அளவேயில்லை. தன்னுடைய 
வாழவுககுச சங்கரன்‌ எமனாக வந்து சேர்ந்தான்‌ என்றெண்‌ 
ES கவலைப்படலானாள்‌. சங்கரனின்‌ பெண்களைப்‌ பற்றிய 
அபிப்ராயத்தைக்‌ கேட்க நேரிட்ட போதெல்லாம்‌ வாய்‌ 





114 


கொண்டே இருந்தான்‌.'இதை மாங்குயில்‌ ஏன்‌ சொன்‌ 
னாள்‌, எதற்குச்‌ சொன்னாள்‌ என்பதே தெரியவில்லை. 


“மாங்குயிலே, என்‌ பிரியத்திற்குரியவளே, சங்கரன்‌ 
என்னுடன்‌ தங்கியிருக்க வேண்டுமென்பது என்னுடைய ': 
தணியாத ஆசை. என்‌ உள்ளங்‌ கவர்ந்த உன்னோடும்‌, சங்கர 
னோடும்‌ ஒரே வீட்டில்‌ வாழுகின்ற பாக்கியம்‌ கிட்டுமாயின்‌ 
.. நான்‌ எவ்வளவு மகிழ்ச்சி அடைவேன்‌ தெரியுமா 2 பள்ளிக்‌ 
கூடத்தில்‌ நாங்கள்‌. இருவரும்‌ ஒன்றாகப்‌ படிக்கும்போது 
நான்‌ அவனிடம்‌ ஆயிரம்‌ தடவைகளுக்கு மேலாக எனக்குச்‌ 
சொந்தமான பொருள்களிலெல்லாம்‌ பாதி பாதி தருவதாக 
வாக்களித்திருக்பமிறன்‌” என்று மாணிக்கம்‌ விடாப்பிடி 
யாகப்‌ பேசினான்‌. | N 


“அ, உங்களுக்குச்‌ சொந்தமான . 'பொருவிலெல்லாம்‌ 
பாதி பாதி தருவதாகவா வாக்களித்திருக்கிறிகள்‌ 2'-அதற்கு 
மேல்‌ அவளால்‌ பேசமுடியவில்லை. நாக்கு வறண்டுவிட்ட து. 


எதிர்பாராதவிதமாக ஜெனிவீவி அவவிடத்திற்கு 
வந்து சேர்ந்தாள்‌. மாணிக்கமும்‌ மாங்குயிலும்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்ததைக்‌ கவனித்ததும்‌, அருஇல்‌ இருநத அறைக்‌ . 
குள்‌ நுழைந்து மறைந்துகொண்டாள்‌. அவர்கள்‌ பேட்‌ 
கொண்டிருக்ததையும்‌ ஒட்டுக்‌ கேட்கலானாள்‌. 


மாங்குயிலைப்‌ பார்‌த்து மாணிக்கம்‌, “நீ ஏன்‌ அப்படிக்‌ 
கேட்றொய்‌ ?”' என்று கேட்டான்‌. - 


சிறிது நேரம்‌ மெளனமாக இருந்துவிட்டு, “எனக்கு, 
- நெடுகாட்களுக்கு முன்பாகவே சங்கரனைத்‌ தெரியம்‌. 
அவனோடு சென்னையில்‌ நான்‌ வாழ்ந்‌ திருக்கிறேன்‌'' என்று 
மாங்குயில்‌ சொன்னாள்‌. ழம்‌ 


“ரொம்ப நல்லதாகப்‌ போயிற்று. பழைய நேதி. 
தனைச்‌ சந்திப்பதைப்போலவே நீயும்‌ சங்கரனைச்‌ சந்திக்க 
லாம்‌ அல்லவா ? சங்கானை அறிமுகப்படுத்த வேண்டிய 
தேவையே இல்லை. என்னுடைய மனைவி அவனுடைய . 
சிநேகிதி என்பதை அறியும்போது அவன்‌ மிக மிக ஆனம்‌. 
தப்படுவான்‌'' caro மேலெழுந்தவாரியாகப்‌ Gus 
கொண்டே போனான்‌ மாணிக்கம்‌, | 


115 


“நான்‌ சங்கரனைச்‌. சென்னையிலேயே அறிவேன்‌” 
என்று திரும்பத்‌ . திரும்பச்‌ சொன்னாள்‌ மாங்குயில்‌. 


| “அதில்‌ அப்படி. என்ன விசேஷம்‌ இருக்கறது சலி 
என்று கேட்டான்‌ மாணிக்கம்‌. 


| விஷ்யத்தை nn அண்டம்‌ தன்னைக்‌ கேள்வி 
கேட்பதைக்‌ குறித்து வேதனை கொண்டாள்‌ மாங்குயில்‌, 
எதை வெளிப்படையாகச்‌ சொல்லக்கூடாது என்று 
எண்ணியிருந்தாளோ, அதை அப்பட்டமாகச்‌ சொல்லி 
விடும்படி அமைந்திருந்தது அவன்‌ போக்கு. அவன து 
கைகளை இறுகப்‌ பிடித்துக்கொண்டு, ““நான்‌ சொல்‌ லுவதைக்‌ 
கூர்ந்து கவனியுங்கள்‌. எனது கடந்த கால வாழ்வைப்‌ 
_ பற்றி நரன்‌ கவலைப்படக்கூடா து என்று நீங்கள்‌ பலதடவை 
கூறியிருக்கிறீர்கள்‌. நானும்‌ உங்கள்‌ விருப்பத்திற்கு ஏ ற்ற 
” இதுகாறும்‌ நடந்து வந்தஇருக்கின்றேன்‌. ஆனால்‌ 
இப்போது...இப்போது...” என்று துவங்கிய சொற்களை 
மூடிக்க முடியாமல்‌ திண்‌ டாடினாள்‌ மாங்குயில்‌. இருப்பி 
னும்‌ உடலிலிருந து தைரியத்தையெல்லாம்‌ ஒன்று திரட்டிக்‌ 
கொண்டு மேலும்‌ பேசத்‌ துவங்கினாள்‌. “என்‌ அன்பே, என்‌ 
வாழ்வில்‌ பல மர்மங்கள்‌ மறைந்துகிடக்கின்‌ றன... என்‌ 
பழங்கால வாழ்வைப்பற்றி நீங்கள்‌ தெரிந்துதான்‌ . ஆக 
வேண்டும்‌. அப்போதுதான நான்‌ ஏன்‌ சங்கரனைப்‌ பார்க்க 
விரும்பவில்லை என்பதை நீங்கள்‌ அறியமுடியும்‌. இப்‌ 
போது தெரிறெதா, . நான்‌ சங்கரனைச்‌ சென்னையில்‌ 


சந்தித்‌ இருக்கிறேன்‌ என்று பலமுறை | சொன்னதின்‌ 
பொருள்‌ q 


யாரோ சம்மட்டி கொல்லு தலையில்‌ — அடிப்பதைப்‌ 
போல உணர்ந்தான்‌ மாணிக்கம்‌. ஆற்றாத வேதனையோடு 
அருகிலிருந்த நாற்காலியில்‌ போய்‌ உட்கார்ந்தான்‌. . 


“கடவுளே, அடகடவுளே”' என்று முணுமுணுத்தான்‌. 


கைகள்‌ இரண்டையும்‌ ஒன்று சோத்துக்‌ கடவுளைக்‌ 
கை தூக்கித்‌ தொழுதான்‌. முகத்தைக்‌ கைகளுக்குள்‌ மறைத்‌ 
அக்கொண்டான. வெகு ச க ட. as Gl 
வந்துகொண்டிருந்த து. | SE | 





116 


உள்ளத்தில்‌ ஏதோ ஒருவித உணர்ச்சி மயக்கத்தை = 
உண்டுபண்ணிக்‌ கொண்டிருக்க, அவன்‌ அவளையே பார்த்‌ 
அக்கொண்டிருந்தான. ; 


தன்னை மாணிக்கம்‌ அடித்துத்‌ துன்புறுத்தினால்கூட — 
தேவலை, என்று எண்ணினாள்‌ மாங்குயில்‌. அவனு 
டைய காலடியில்‌ விழுந்து கதறத்‌ துவங்கினாள்‌: “அன்பே, 
மன்னித்துவிடுங்கள்‌; என்னை மன்னித்‌ துவிடுங்கள்‌ என்று 
மன்றாடிக்‌ கேட்டுக்கொண்டாள்‌. . “நான்‌ உங்களை வேண்டு 
மென்றே வேதனைக்குள்ளாக்கவில்லை.. . அமைதியான 
வாழ்வில்‌ ஆண்டவன்‌ புயலை வீசும்படி செய்துவிட்டான்‌. 
செய்த குற்றத்திற்காக. வருந்துபவரை. இறைவன்‌கூட 
விடுங்கள்‌" என்று அழுது கண்ணீர்‌ : வடித்துக்கொண்டே — 
ஆற்றாமையைப்‌ புலப்படுத்தினான்‌ மாங்குயில்‌. | 


மரணிக்கம்‌ வாளா கின்‌ MOET OT yh Ter. | 


“நீங்கள்‌ ஏன்‌ பேச மறுக்கிறீர்கள்‌ 2 என்‌ செய்கைகள்‌ — 
உங்களுக்குப்‌ பிடிக்கவில்லையா ? என்மேல்‌ உங்களுக்குப்‌ 
பிரியம்‌ அற்றுவிட்டதா 2 அப்படியானால்‌ இன்றே இங்க 
ருந்து போய்விடுகிறேன்‌. நீங்கள்‌ என்‌ பொருட்டு அணு 
அளவுகூட அவதியுறத்‌ தேவையில்லை” என்று மேலும்‌ 
பேசினாள்‌ மாங்குயில்‌. | 


சிறிது நேரம்‌ மெளனம்‌ நிலவியது. 


_ மாணிக்கம்‌ நிலைமையைச்‌ சமாளிக்க முடியாதவனாக 
விடடான. காலடியில்‌ விழுந்து இடந்த மாங்குயிலக்‌ 
கைகளால்‌ அரக்கி, “சங்கரன்‌ என்‌ உடன்பிறந்தவன்‌... 
ஆபத நணபன என்பதை. நீ அறிவாயல்லவா 2” என்று 
கேட்டான்‌. ' | 

மாங்குயில்‌ அழுதுகொண்டே, “Qué... QUA... 
நாள்‌, “சங்கரன்‌ கப்பல்‌ கவிழ்ந்து கடலில்‌ மூழ்கு இறந்து 
விட்டான்‌ என்று நீங்கள்‌ சொன்னீர்கள்‌ அல்லவா 2 அன்று: 
தான எனக்குச சங்கரன்‌ உங்களுடைய நண்பனென்பது 
தெரியும்‌. மேலும்‌ அன்று இரவு உங்கள்‌ மேஜையில்‌ 
விரித்துக்‌ இடந்த புகைப்பட ஆல்பத்தைப்‌ பரர்கீகநேர்ந்த து. 


117 


அகத ஆல்பத்திலிருந்த சங்கரனின்‌ படத்தைப்‌ பார்த்ததும்‌ 
நான்‌ அடைந்த வேதனைக்கு அளவே கிடையாது. சங்கர 
னுக்கும்‌ எனக்கும்‌ இருந்த உறவு பற்றி உங்களிடம்‌ கூற 
லாமா வேண்டாமா என்று நெடுநேரம்‌ யோசித்‌ே தன்‌. உண்‌ 
மையைத்‌ தெரிவிப்பதால்‌ உங்கள்‌ உள்ளம்‌ வேதனையுறும்‌ 

என்று எண்ணினேன்‌. மேலும்‌ வேதனைக்குரியவன்‌ 
. இறந்து விட்டதால்‌ ' விஷயத்தை : வெளிப்படுத்தாமல்‌ 
இருப்ப துதான்‌ உகந்தது என்று எண்ணி உங்களிடம்‌ நான 
எதையுமே சொல்லவில்லை” என்று சொன்னாள்‌. 


“அடி அபாகயவதி!” என்று முணுமுணுத்தான்‌ 
மாணிக்கம்‌. ல்‌ க்ப்‌ பிற 
“நன்றாக நினைவுபடுத்திக்‌ கொள்ளுங்கள்‌. நீங்கள்‌ 
என்னை மணந்துகொள்ள விரும்பியபோது நான்‌ எவ்‌ 
வளவோ அடுத்துப்‌ பார்த்தேன்‌. சாடையாக எவ்வளவோ 
சொல்லிப்‌ பார்த்தன்‌. நீங்கள்‌ அப்போது எதையுமே 
லட்சியம்‌ செய்யவில்லை,” என்று பழைய . நிகழ்ச்சியை 
நினைவு படுத்தினாள்‌ மாங்குயில்‌. . | 


நீங்கள்‌. என்னைத்‌ திருமணம்‌ செய்துகொள்ளாமல்‌ 
இருந்திருந்தால்‌ நாயை அடித்து -விரட்டியதைப்போல என்‌ 
னையும்‌. விரட்டியிருக்கலாம்‌. இழந்துபோன சட்டையைத்‌ 
அரக்கி எறிவதுபோல என்னையும்‌ உதறித்தள்ளி. இருக்‌ 
கலாம்‌. ஆனால்‌ இப்போது.........2 கான்‌ இப்போது உங்க 
ஞடைய மனைவி. உங்களுடைய வாழ்வில்‌ சம உரிமை 
கொண்டவள்‌. உங்களுடைய. பிள்ளைக்குத்‌ தாய்‌. அகவே 
நீங்கள்‌ என்னை மன்னித்து. விடுங்கள்‌. நான்‌ உங்களுக்கு 
என்‌ மனதாரக்‌ கேடு நினை தீத துமில்லை—செய்த துமில்லை,”' 
எனறு நிலைமையைத்‌ தெளிவு படுத்தினாள்‌ மாங்குயில்‌. — 


Gin லும்‌ கா ings நின்றுகொண்டே 


, நீங்கள்‌ என்னைக்‌ கலியாணம்‌ செய்துகொள்ள விரும்‌ 
பியபோது என்‌ னுடைய பழங்காலச்‌ சரி ST BONES 
தெரிந்‌ துகொள்ளாமல்‌ மணம்‌ செய்‌ துகொள்ள முன்வரு 
USF முட்டாள்தனம்‌ என்று பலமுறை சுட்டுக்‌ காட்டி. 
னேன்‌. உங்களை மணந்துகொள்ள முடியாது என்று கண்‌ 





118 


gúnrs மறுத்து நின்றேன்‌. . நீங்கள்‌ கொடுத்த . உறுதி 
களை நம்பியும்‌, உபத்திரவத்தைத்‌ தாளாமலும்தான்‌ உங்‌ 
களை மண: $துகொள்ள முனவர்‌ தன்‌. இதை நிங்கள்‌ 
மறந்துவிடக்‌ கூடாது என்று இரும்பவும்‌ பழங்‌ ட 
நினைவுக்குக்‌ கொண்டுவந்தாள்‌ u: Be பரம வக்‌ 


அரைகுறையாகத்‌ ALLE En வழியாகப்‌ 
பார்த்‌, தபோது, யாரோ கீழே. இறங்கிப்‌ போவதைப்‌ 
போலத்‌ தெரிந்த த. மேலும்‌ காலடிச்‌ சப்தயும்‌ கேட்டது. 


“சங்கரன்‌ கழே இறங்கி வருவதாக. நான்‌ எண்ணு 
AS mer,’ என்று மாணிக்கத்தைப்‌ பார்த்து மாங்குயில்‌ 
சொன்னாள்‌. 


வு... வெளியே வந்து கவனித்தான்‌. அவன்‌ 
கண்ணுக்கு யாருமே தென்பட வில்லை. | திரும்பவும்‌ ஓடு. 
வந்து LOT BIG ws cov LOTT] DS தழுவிக்கொண்டாள்‌. . | அவன 
கண்களி லும்‌ நீர. ஆறாகப்‌ பெருயெது. . 


“பெண்ணே, எல்லாம்‌ உன்னுடைய தவறல்ல; எல்‌ 
லாம்‌ ஆண்டவன்‌ விளையாட்டு. நான்‌ உன்னைக்‌ காதலிக்‌ 
ம்‌ நீ என்னை விட்டுப்‌ போய்விடுவதாக இனி ஒரு 
போ தும்‌ சொல்லாதே. நீ இல்லையேல்‌ நான FT BC OCI LY 
asar !' என்று. ட... அன்பைத்‌ தெரி 
யப்‌ படுத்தினான்‌. ன | 


முற்றத்தில்‌ மாட்டி யிருந்த ன்ஸ்‌ தறன Aoc ஒன்று 
அடித்தது. இதுகாறும்‌. வார்த்தைகளால்‌ பேசிக்கொண் 
டிருக்தவாகள்‌, இப்போது! செயலில்‌ ee க 


“அவள்‌ விழித்து எழுந்து: வரும்‌ வரையில்‌. நாம்‌ இங்கே 
தங்கி இருக்கக்கூடாது. அதற்குள்ளாக நாம்‌ "இங்கிருந்து 
போய்விட. வேண்டும்‌, என்று தன கருத்தைத்‌ "தெரியப்‌ 
படுத்தினாள்‌ மாங்குயில்‌. சங்கரன்‌ என்ற பெயரைச்‌ 
சொல்லவே அவளுக்கு வெட்கமாயிருந்த து. | mano 
தான்‌ அவன: என்று கு.றிப்பிட்டாள... | ்‌ 


அப்படியானால்‌. நாம்‌ என்ன A என 
நீ விரும்புகிறாய்‌ 2” என்று அவளைப்‌ பார்த்து. மாணிக்கம்‌ 
கேட்டான்‌. ee ie 


119 


“நேரிடையாக அவனிடம்‌ சென்று விபரங்களைக்‌ கூறி, 
இங்கிருந்து போய்விடும்ப!டி ' கேட்டுக்கொள்ள வேண்டும்‌. 
்‌ e “முடியாது......முடியாது......ஈண்பனென்று. . வந்த 
_ வனை நான "வெளியேயபோ' என்று விரட்டி ஓட்ட முடி 
யாது..' என்றான மாணிக்கம்‌. | 
“அப்படியானால்‌ நான்‌ போகச்‌ சொல்லட்டுமா ?* 

எனக்‌ கேட்டாள்‌.மாங்குயில்‌. . . பஸ்ல. 


அதுவும்‌ கூடாது,” என்று தடுத்து நின்றான்‌ 

மாணிக்கம்‌. = aa | 
அதன்‌ பின்பு, என்ன செய்யலாமென்பது குறித்து 

இருவருமே யோசிக்கனையினர்‌. பட | | 


“என தலை தெறித்து விடுவதைப்போல்‌ உணர்கிறேன்‌. - 
இந்தச்‌ சமயத்தில்‌ எனன செய்வதென்றே எனக்கு விளங்க 
வில்லை. பொழுது விடிந்ததும்‌ அவனைப்‌ போகச்‌ சொல்லி 
விடலாம்‌. அப்புறம்‌ அவன்‌ இந்தப்‌ பக்கமே திரும்பாத 
படி. பாதுகாத்‌ துக்கொண்டு அமைதியோடு வாழலாம்‌,” 
என்றான மாணிக்கம்‌. அதை ஆமோதிக்கத்‌ தயாராகயில்லை 


....... “அப்படியானால்‌ நாம்‌ இரவோடு இரவாக ஊரின்‌ 
ஓஅப்புறமுள்ள குடிசை வீட்டுக்கு ஓடிப்போய்‌' விடுவோம்‌. 
நம்மைக்‌ காணாமல்‌ சங்கரனும்‌ வீட்டைவிட்டு வெளியே ரி 
விடுவான்‌. குடிசை வீடுதான்‌ நமக்குக்‌ SST SUNT oor 
வாழ்வைத்‌ தரவல்லதாகும்‌,” எனறான்‌. மாணிக்கம்‌. 


. “அப்படியானால்‌ அவன்‌...2”” என்‌ று அரைகுறையாகக்‌ 


௨. கேள்வியை நிறுத்தினாள்‌ மாங்குயில்‌. 


“அவனைப்‌ பாராமல்‌. இருப்பதுதான்‌ கல்லது, அவ 
னைப்‌ பாரத்தால்‌ ஈம்‌ வாழ்வே பாழாகிவிடும்‌, அன்று அவ 
ESF சமாதானம்‌ கூறினான்‌ மாணிக்கம்‌. 


“நீங்கள்‌. சொன்னது தான. சரி. காம்‌ இப்போ த 
குடிசைவீட்டுக்குப்‌ போய்விடுவோம்‌,” என்றாள்‌ மாங்குயில்‌. 





120 


இத்தகைய முடிவோடு அவர்கள்‌ வெளியேறிக்கொண்‌ . — 
டிருக்கும்போது ஜெனி வீ வீ வழிமறித்து: நின்றாள்‌. இல்‌ | 
வளவு நேரமாக அவர்கள்‌. பேசியதைக்‌ கேட்டுக்கொண்டும்‌, © 
செய்ததைப்‌ பார்த்துக்கொண்டும்தான்‌ . அவள்‌ © நின்‌ று 
கொண்டிருந்தாள்‌. “E ஒரு விஷ தேவதை. உன்‌ அழகு, 
ஆபத்துக்கள்‌ நிறைந்த சுரங்கம்‌. 6 ஆபாசத்தின்‌ பெரு 
உரு. உன்னை ஆண்டவன்‌ மன்னிக்கவே - மாட்டான்‌,” 
என்று அவளது வாய்‌ மாங்குயிலைப்‌ பார்த்து“ முணு 
மூணுகத்கது. te 

மாணிக்கத்தைப்‌ பார்த்து, “காலையில்‌ எழுந்ததும்‌ 
சங்கரனிடம்‌. நான்‌ என்ன சொல்லவேண்டும்‌ 2 - உங்க 
ரூடைய வெட்கங்கெட்ட வாழ்க்கையைச்‌ சொல்லட்டுமா 2” 
என்று ஜெனி af வீ கேட்டாள்‌. | 


2. EN a : ee 


“நாக்கை அடக்கிப்‌ பேசு, நெட்டு மூண்டமே,”' என்று 
கோபித்துக்கொண்டான்‌ மாணிக்கம்‌. ட டட த தளன்‌. 


(அ ட்‌ 


“அவள்‌ ஏதாவது சொல்லித்தானே ஆகவேண்டும்‌. 2” 
எண்று அவளுக்குப்‌ பரிந்து பேசினாள்‌ மாங்குயில்‌. — 
அவள்‌ எதை வேண்டுமானாலும்‌ சொல்லிக்கொள்ளட்‌ 
டும்‌. அவள்‌ என்ன சொல்லவேண்டுமென்பது குறித்து 
யோசிக்க நேரமும்‌ கிடையா து; நிம்மதியும்‌ இல்லை. ஆகவே' 
அவள்‌ . இஷ்டப்படி ௭௮ த. வேண்டுமானாலும்‌ . சொல்லிக்‌ 
கொள்ளலாம்‌, என்று ஆத்திரத்தை வெளிப்படுத்‌ Senor 
மாணிக்கம்‌. eee SiG hee nadie ae 
அவனது அவதியைக்‌ கண்ட ஜெனிலீலீ அவன்பால்‌ இ 
இரக்கம்கொண்டு, “குழந்தையே, உனக்காக கான்‌ பொய்‌ 
சொல்லுகிறேன்‌. ஏதாவது ஒரு பொய்யைச்‌ சொல்லி 
உன்னை உன்‌ நண்பனிடமிருந்து காப்பாற்றி விடுகிறேன்‌. 
ஆனால்‌, ஆண்டவன்‌ உன்னைக்‌ காப்பாற்றுவான்‌ என்று 
நான உறுதியாகச்‌ சொல்லமுடியாது," என்று சங்கடத்‌ 
தோடு சொல்லி முடித்தாள்‌. | | nar 
“கிழட்டு முண்டம்‌ ஏதேதோ சொல்லுகிறது. நீங்கள்‌ 
அவற்றைப்‌ பொருட்படுத்த வேண்டாம்‌. நான்‌ மட்டும்‌ 
இந்த நள்ளிரவில்‌ இங்கிருந்து குடிசை வீட்டுக்குப்‌ பேரம்‌: 





OB 


திருட்டுத்தனமாக, 159954 விருக்தாளியை வீட்டில்‌ 


வைத்துவிட்டு வெளியேற வேண்டிய நிலைமையைக்‌ குறித்‌ 
அக்‌ கணவனும்‌ மனை வியும்‌ வெட்கம்‌ அடைந்தனர்‌. _ அப்ப 
WF செயவது நல்லதா, கெட்டதா? என்பதை GUIAS 


கக்கூட . அவர்களுக்கு. அவகாசமில்லை... சங்கரனை விட்டு 


விட்டு எப்படியேனும்‌ தப்பிவிடவேண்டு.. மென்ப துதான்‌ 
அவர்களது ஒரே குறி. ee 

ER: குளிர்‌ கடுமையாக வாட்டிக்‌. கொண்டிருக்‌ தது. 
மாணிக்கம்‌ மாங்குயிலைத்‌ தோளோடு தோள்‌ அணைத்துக்‌ 
கொண்டு தோட்டத்தின்‌ வழியாக அழைத்துச்‌ சென்றான்‌. 


சிறிது தூரம்‌ கடந்ததும்‌ கம்பீரமாக நின்‌ றுகொண்டிருந்து. 


“அறிவகம்‌” என்ற மாளிதையைப்‌ ' “பார்த்து. இருவரும்‌ 
கண்ணீர்‌ சொரிந்தனர்‌. சங்கரன்‌ உறங்கிவிட்டானா அல்லது 
விழித்‌ துக்கொண்டிருக்றொனா ? அவன்‌ UDI அறை 
(யிலிருந்து. வெளிச்சம்‌ வெளிவருகிறதா 2. என்பதை யெல்‌ 
லாம்‌. அறிய விரும்பினான்‌ மாணிக்கம்‌. னன்‌ Bs eal 


சர்வஜாக்ரெதையோடு நடக்‌ து | கொண்டிருந்தனர்‌ I 


தம்பதிகள்‌... மாளிகையிலிருந்து குடிசை வீட்டுக்கு நடந்து 
போவதில்‌ அவர்களுக்கு ஈல்ல பழககமுண்டு. இருந்தாலும்‌ 
நடுகடுங்கிக்கொண்டேதான்‌ சென்றனர்‌. ஒரு நிமிஷத்தில்‌ 
கடக்க வேண்டிய தூரத்‌ை த ஒன்பது நிமிஷத்தில்‌ 
கடந்தனர்‌. 


குளிரின்‌ ஈடுக்கத்தாலும்‌ இருளின்‌ மயக்கத்தாலும்‌ 


அவர்கள்‌ இருமுறை வழிதப்பிச்‌ சென்று விட்டனர்‌. 
போதாக்குறைக்கு புயற்‌ காற்று பெரு மழையைக்‌ கொண்டு 
வந்துவிட்டது. எப்படியோ _ தட்டுத்தடுமாறி அவர்கள்‌ 
குடிசை வீட்டை அடைகந்துவிட்டனர்‌! 


எப்பொழுதோ ஒருமுறை குடிசை வீட்டுக்குச்‌ சென்‌ 
மிருந்தபோது அவ்‌ வீட்டின்‌ ஜனனல்‌ கதவுகளைச்‌ சாத்து 


4 


123 


தற்கு மறந்துவிட்டுப்‌ போய்விட்டமையால்‌, அப்போது 
பெய்த பெரு. மழையின்‌ - காரணமாக உள்வீடு முழுதும்‌ 
மழை நீரால்‌ நனைந்திருந்தது. 1 ப கண்க எவ்வ 


கூடுமான வரையில்‌ சிரமப்பட்டு மழை நீர்‌ முழுவதை: 
யும்‌ துடைத்துக்‌. சுத்தம்‌: செய்தனர்‌... அடுப்பங்கரைக்குச்‌ - 
சென்று “அங்கு கொட்டிவைத்திருந்த கரியை TOS AUS 
நெருப்பை PELAR மாணிக்கம்‌. குளிரால்‌ நனைந்திருந்த 
அவனுக்கு அப்போது வெம்மை அதிகமாகத்‌ © தவைப்பட்‌ 
டது. மாங்குயில்‌: நணைந்திருந்த ஆடைகளைக்‌ கழற்றிப்‌ 
போட்டுவிட்டுப்புதிய'! ஆடைகளை உடு தீதிக்கொண்டாள்‌. 
மாணிக்கமும்‌ அதுபோல செய்துகொண்டான்‌. 
மணி சரியாக மூன்று. அடித்தது. 5... 
்‌ மாணிக்கம்‌ மனை வியை அழைத்து, “அன்பே, நீ அதிக 
மாகக்‌ களைப்படைக்‌ திருக்கிறாய்‌. ஆகவே படுக்கையறைக்குச்‌ 
சென்று. படுத்துக்கொள்‌. A நேரம்‌ குளிர்‌ காய்ந்து 
விட்டு நானும்‌ படுக்கையறைக்கு ' வந்து Geral par!” 
என்றான. Rin ee 


மாங்குயில்‌ சரியேன்று தலையசைத்தாள்‌. 


சிறிது நேரம்‌ மெளனம்‌: நிலவியது. ' DI, 
ஜன்னல்களையும்‌ கதவுகளையும்‌ பெயர்த்தெடுத்‌ துவிடுவதைப்‌ 


போலப்‌ புயற்‌ காற்று பலமாக வீசியது. மரத்திலிருந்து 
இளைகளும்‌, கொம்புகளும்‌ கீழே ஒடிந்து விழுந்தன. 


மாணிக்கம்‌. தன்‌ மனைவியை ஏ நிட்டுப்‌ பார்த்தான்‌: 
அவன்‌ பார்வையிலே கனிவும்‌; கருணையும்‌ பொங்கி வழிக்‌ 
தன. அவள்‌ நின்றுகொண்டிருக்த கோரம்‌ அவனை அணு 
அணுவாக வருத்திக்கொண்டிருந்தது. அவன்‌ அனுபவித்‌ 
துக்கொண்டிருந்த வேதனைக்குக்‌ கொஞ்சங்கூடக்‌ குறை 
யாமல்‌ அவளும்‌: அவதியை அனுபவித்துக்கொண்டுதான்‌ 
இருந்தாள்‌. தன்னுள்‌ புகைந்துகொண்டிருந்த வேதனையை 
மறந்துவிட்டு மனைவியை மன தார நேசிக்க வேண்டுமென்று 
தான்‌ மாணிக்கம்‌" பெரிதும்‌: பாடுபட்டான்‌.'' ஆனால்‌ அது 
அவனால்‌ கைகூடுவதாக இல்லை. நக Oo நெரய பட ar ie 


124 


மாங்குயிலுக்காகவே, தான்‌ இவ்வுலகில்‌ வாழ விரும்பு 
வதாக எண்ணிக்கொண்டிருந்த மாணிக்கம்‌, இப்போது 
அவளை முன்னிட்டு எப்படி இவ்வுலகில்‌ வாழ முடியும்‌ 
என்று எதிர்மாறாகச்‌ சிந்திக்கத்‌ துவங்கவிட்டாள்‌. சில 
ஆண்டுகள்‌ அவளோடு தான்‌ வாழ்ந்த : வாழ்வைச்‌ சிறந்த 
தொரு வாழ்வாகக்‌ கருதிய அவன்‌, - அதனைச்‌ சீர்கெட்ட 
வாழ்வு THO கருதத்‌ துவங்கிவிட்டான்‌. அவளது. மார்‌ 
பின்‌ மத்தியில்‌ மச்சம்‌ ஓன்று இருப்பதைத்‌ சான மட்டுமே. 
அறிந்திருக்க முடியுமென்று நம்பியிருந்த ' மாணிக்கம்‌, 
அதனைப்‌ பலரும்‌ ADDED TE என்பை த எண்ணி 
யதும்‌ பெருந்‌ துன்பத்திற்கு ஆளாகி நின்றான..... AVIS 


தன்‌ மனைவிக்கு அறிமுகமான ஆசாமி தன்னுடைய 
நெருங்கிய நண்‌ பனாதிய சங்கரனாக இல்லாதிருந்தால்‌ அவன்‌ 
ஒரளவு அமைதியைப்‌ பெற்றிருக்க முடியும்‌. மானங்கெட்ட 
வாழ்வு நடத்தியதற்காகச்‌ சங்கரனை மன்னிப்பதற்கு அவன்‌ 
தயாராக இருந்தாலுங்கூட, மாங்குய்லைப்‌ பொறுத்த 
வரையில்‌ மன்னிப்புத்‌ தருவ தற்கு அவனது மனச்சாட்டு 
இடந்தரவில்லை. ட்டம்‌ | ei Bra 


அவன்‌ உள்ளத்தில்‌ 'மாங்குயிலுக்குச்‌ சங்கரன்‌ தான்‌ 
கணவன, தான்‌ ஒரு கள்ளக்கா தலன்‌” என்ற எண்ணம்‌ 
அடிக்கடி CG Stor nord Do. எவனுக்கோ உரிமையான 
ஒரு பொருளைத்‌ தான்‌ திருடி வை தீதிருப்பதாக உணர 
லானான. மாங்குயிலோ செய்வது இன்னதென்று அறி 
யாமல்‌ திகைத்துக்கொண்டிருந்தாள்‌.. அவள்‌ எதைப்பற்றி 
சிந்தித்‌ துக்கொண்டிருக்கிருள்‌ என்பதை அறிய மாணிக்கம்‌ 
ஆசைப்பட்டான்‌. உண்மையைச்‌ சொல்லப்போனால்‌ அவள்‌ 
உள்ளம்‌ பாழ்வெளியாகத்தான்‌ இருந்தது. .துன்பத்தாலும்‌ 
தொல்லையாலும்‌ ௮ ஒத்துப்போயிருந்த- அவளின்‌ உள்ளம்‌ 
சிந்திக்கும்‌. ஆற்றலை ,.. இழந்திருந்தது... நேரம்‌ ஆக: ஆக 
வெளியே வீசிக்கொண்டிருந்த புயல்‌ ஓய்ந்துவிட்ட து. 
ஆனால்‌ உள்ளத்தில்‌ வீசிக்கொண்டிருந்த. புயலோ ஓயவே 


, ஏற்றிவைக்கப்பட்ட! மெழுகுவர்த்தி எரிந்து. ர்ந்து 
விட்டது. பொழுதும்‌ புலர்ந்து விட்டது. இரவு முழுதும்‌ 


125 


எங்கோ ஓளிந்துகொண்டிருந்த - ee என்‌ மெதுவாகத்‌ 
தலையை வெளியே காட்டினான்‌ / | 


இருக்கையை விட்டு எழுந்‌ து ne ஜன்னல்‌ 
பக்கம்‌ வந்தான்‌. இளைகளையும்‌ கொம்புகளையும்‌ : டயறி 
கொடுத்துவிட்டு. மரங்கள்‌ நின்றுகொண்டிருந்தன. பாதை 


- கள்‌ முழுதும்‌ சேறும்‌ சகதியும்‌ நிரம்பிக்கிட£ தன . பயல்‌ 


செய்த அலங்கோலத்தைப்‌ பார்த்தீர்களா? என்று கேட்‌ 
டுக்கொண்டே மாங்குயில்‌ மாணிக்கத்தை நெருங்கினாள்‌. 
“பெரும்‌ மழைதான்‌ இதற்கெல்லாம்‌ காரணம்‌,” என்று 
அவளுக்குப்‌ பதில்‌: தந்தான்‌ மாணிக்கம்‌. இருவருக்கும்‌ 
ஏதாவது பேசிக்கொண்டே SO oe எண்‌ 
ணம்‌ மிகுதியாக இருந்தது: 


“பாழாய்ப்போன, காற்று எனக்குப்‌. பிரியமான ஒரு 
மரத்தைச்‌ சாயத்‌ ; துவிட்டது. மேலும்‌ அழகோடு விளங்கிய 
மற்றொரு மரத்தை வேரோடு வீழத்திவிட்ட து. இதெல்‌ 
லாம்‌ எதற்கு அறிகுறியோ '' என்று தன ஏக்கத்தை 

வெளிப்படுத்தனான்‌ மனைவி, * “தயவர்‌ ற்றை ஆண்டவன 
. அழிக்கத்தானே செய்வான ?’’ என்று பதில்‌ சொன்னான்‌ 
புருஷன. இருவர்‌ உள்ளத்தி லும்‌ ஏககாலத்தில்‌ ஒரு பயம்‌ 
oe அவிட்ட த து. அவர்கள்‌ Qe Es ea ட்ட 
வந்தருக்கக்கூடாது! 


மாணிக்கம்‌' தீன்‌ மகள்‌ ள்ல வண்‌ பாலூட்டி 
வளர்த்த தாதியினிடமிருந்து ' அழைத்துவர : விரும்பினான்‌. 
பால்‌ ஒழுகும்‌ அப்‌ பச்சிளங்‌ குழந்தையின்‌ முகத்தைப்‌ 
பார்த்தாவது தன்‌ துன்பத்தைத்‌ துடைத்துக்‌ கொள்ளலாம்‌ 
என்பது அவன்‌ எண்ணம்‌. பெற்றெடுத்த குழந்தையின்‌ 
பேச்சை எடுக்கவும்‌ மாங்குயில்‌ கொண்ட "மகிழ்ச்சிக்கு 
அளவேயில்லை. “தேன்‌ மொழி-அவள்‌ என்‌ கண்மணி, 
என்று தனக்குள்ளாக அடிக்கடி. சொல்லிக்‌ கொண்டாள்‌. 


“நம்‌ கண்மணி தேன்மொழியைச்‌ சக்கரம்‌ அழைத்து 
வர ஏற்பாடு செய்யுங்கள்‌. அது அழகான யோசனை தான்‌. 
அதை YY மனதோடு வரவேற்கிறேன்‌. பிள்ளை வந்து 
சேருவதற்குள்‌ காலை உணவைத்‌ தயாரித்து விடுக றன்‌,” 

ட gor ஆசையைக்‌ கொட்டி அளந்தாள்‌ மனைவி. 


126 


மாங்குயில்‌ அடுப்பங்கரைக்குப்‌ போனபி OG ஏதாவது 
ஒரு வேலையில்‌ ஈடுபட்டு . தன்‌ கவலையை மறந்துவிட 
வேண்டுமென்‌ று பிரம்மப்‌ பிரயத்தனப்பட்டான்‌ மாணிக்கம்‌. 


மேஜைக்குச்‌ சென்றான்‌. அங்கு" சிதறிக்கிடந்த சாமான 


களைச்‌ சீர்படுத்தினான்‌. “vit Pee “போனான்‌. அங்கு 


அலங்கோலமாகக்‌ கிடந்த சாமான்களை அழ்குபடுத்‌ இவைத்‌. 


தான. அப்புறம்‌...? என்ன செய்வது என்பதுதான்‌. அவ 
னுக்கும்‌ விளங்கவில்லை... pi ie DN ba hirer 5 
| “தேன்மொழி, வரப்போகிறாள்‌ ! ; கன்‌. குடும்பத்துக்‌ 
குரிய ஓரே வாரிசு வரப்போகிறது.” இதை, நினைத்ததும்‌ 
அவன உள்ளம்‌- களித்து நின்றது... A 


மூன்றரை ஆண்டுகள்‌ நிரம்பிய தேன்மெர்‌ 10, அமின்‌ 
அவதாரமாக விளங்கினாள்‌. அவளது துருதுருத்த கடையும்‌ 
குறுகுறுத்த பார்வையும்‌ பார்ப்பவரைப்‌ பரவசமடையச்‌ 
செய்துவிடும்‌. . மேலும்‌" அவள்‌ அறிவுடையவளாக 
விளங்கினாள்‌. A. aay BR 

வீட்டி ற்குள்‌: நுழைந்ததும்‌. “அப்பா என்னை எடுக்கக்‌ 
கொள்‌. . இதோ நான்‌ வந்துவிட்டேன்‌,” என்று ஆனந்தக்‌ 
கூச்சல்‌. போட்டாள்‌ குழந்தை. . குழந்தையின்‌ மழலைச்‌ 
சொற்களைக்‌ கேட்டதும்‌ வெகு தொலைவில்‌ நின்றுகொண் 
டிருந்த மாணிக்கம்‌ விரைந்தடித்‌ துக்கொண்டு. ஓடி வந்‌ தான்‌. 
வந்ததும்‌ வராததுமாக மகளை எடுக்கி இடுப்பில்‌ வை 338 
கொண்டு ஆடினான--ஒடினான்‌-—பாடினான்‌ | | 

_ மாங்குயிலும்‌ மகளை வாரி அணைத்துக்கொள்ள ஆசைப்‌ 

டடாள. அம்மாவைக்‌ கண்டதும்‌ குழந்தை அப்பாவைப்‌ 
பாரகதுத கன்னை . இறக்கிவிட்டு . விடும்படி கேட்டுக்‌ 
கொண்ட து. ப்‌ பத age கவ ல்‌ 

“அம்மா, நான்‌ உனக்குச்‌ சமையல்‌ சொல்லித்தருகி 
றேன்‌” என்று தன்‌ ஆவலை வெளிப்படுத்தினாள்‌ மகள்‌. 

Car, வந்து சொல்லிக்கொடு,” என்று வாஞ்சையோடு 

கூப்பிட்டாள்‌ அன்னை. ee மு | 

அடுப்பங்கரைக்கு ஓடிச்‌ சமையல்‌ வேலையில்‌ ஈடுபட 
லானாள்‌ மகள்‌. அதை ஆவலோடு பார்த்துக்கொண்டிருந்த 


னர்‌ பெற்றோர்கள்‌. 


gm E மறந்துவிட்டு, கவலையே இல்‌ 
லாமல்‌ நாம்‌ வாழ. முற்படுவோம்‌,''. என்று. தன்‌. கருத்தை 
மாங்குயில தெரியப்படுத்தினாள்‌. 


மாணிக்கம்‌ மாங்குயிலின்‌ ்‌ பேச்சுக்களுக்குச்‌. ar 
சாய்க்காமல்‌ தண்‌ மகளையே பார்த்‌, ்‌ துக்கொண்டு நின்றான்‌. 
நெடுநேரம்‌ பார்த்துப்‌ பார்த்துப்‌ பெருமூச்சுவீட்ட மரணிக்‌ 
கம்‌, மனைவியை. அழைத்து, “தேன்மொழியைப்‌ பார்த்‌ 
தாயா ?” என்று கேட்டான்‌. 


என்றாள்‌ மனைவி. * PERE 


“நான்‌ அதக்‌ சொல்லவில்லை | 
“அப்படியானால்‌ 


“எனக்குப்‌ பயமாக Bein ‚Once o 
விடும்போல்‌ இருக்கிற து. அக குழந்தை an சங்கர 
னின்‌ உருவத்தைப்‌ பெற்றிருக்கிறோள்‌ !””.. 


இது எனன அநியாயம்‌.” '_மாங்குயில்‌ றி 
னாள்‌. மாணிக்கம்‌ ன்ட்‌ த்‌ நின்று” ee 
தான்‌. 


அவன்‌ சொன்ன இல்‌ ல்‌ மல்ல! ஏனெனில்‌ 
தேன்மொழி சங்கரனின்‌ உருவத்தையே பெற்றிருந்தாள்‌. 
கூர்ந்து கவனித்தால்‌ சங்கரனின்‌. உருவத்தை அவளின்‌ 
முகம்‌ அப்பட்டமாக எடுத்துக்‌ காட்டத்‌. தவறவிலல்‌ | 


“நீ சொல்லுவது சுத்தப்‌ பொய்‌. தேன்மொழி என்‌ 
னுடைய உருவத்தைத்தான்‌ பெற்றிருக்கிறாள்‌. சங்கரனின்‌ 
உருவத்திர ற்கும்‌ தேன்மொழியின்‌ உருவத்திற்கும்‌ கொஞ்சங்‌ 
கூடச்‌ சம்பந்த ம... கிடையாது, என்று கணவனின 


மனதைத்‌. தெளிவுபடுத்த மூயன்றாள்‌ மனை வி. 


“$ சொல்லுவதுதான்‌ சுத்தப்‌ பொய்‌. தேன்மொழி 
யின்‌ ஒவ்வொரு உருப்பும்‌ சங்கரனின்‌ உருவ த்தையே பிரதி 
பலிக்கின்‌ றன. : நான்‌ சொல்வது. பொய்‌ எனறால்‌. நீ யாரை 
வேண்டுமானா லும்‌ கேட்டுத்‌. தெரிந்து. கொள்ளலாம்‌,” 





128 


என்று தீர்மானமாக ஓரே கருத்தைத்‌ தெரிவித்தான்‌ 
கணவன்‌. மேலும்‌ அவன்‌ அவளைப்‌ பார்த்து, “உனக்கு. 
௪ங்கரனின்மேல்‌ உயிர்‌. என்னோடு வாழ்ந்த காலம்‌ அனைத்‌ 
அம்‌ நீ அவனையே -நினை த்‌ துக்கொண்டு வாழ்ந்திருக்கிறாய்‌. 
அதனால்தான்‌ தேன்மொழி அவனது உருவத்தையே பிரதி 
பலிக்கிறாள்‌. நீ எவ்வளவு சொன்னாலும்‌ நான்‌ ஈம்ப மாட்‌ : 
டேன்‌. ஏனெனில்‌ என்‌: பேச்சுக்கு ஆதாரமாக. G GOT 
மொழி என்‌ கண்‌ முன்னரே காட்சியளிக்கிறாோள்‌,”' என்று 
கூறினான்‌ மாணிக்கம்‌. 


“இப்படியெல்லாம்‌ பேசுவதற்கு நீங்கள்‌ எப்படி 
மனம்‌ துணிந்தீர்கள்‌ 2 அபாண்டமான பழியைச்‌ சுமத்த 
நீங்கள்‌ அஞ்சவில்லையா ?” என்று எதிர்த்துக்‌ கேட்டாள்‌ 
மனை வி, 


“Der கள்ளக்காதலின்‌ கருவூலமாக _ விளங்குகிறாள்‌ 
தென்மொழி” என்று கத்தினான்‌ மாணிக்கம்‌. | 


“E சுத்தப்‌ பைத்தியக்காரன்‌,” என்று கத்தினாள்‌ 
மாங்குயில்‌. | 
அவனும்‌ அழுதான்‌, அவளும்‌ அழுதாள்‌. 
பெற்றவர்கள்‌ அழுவதைப்‌ பார்த்து மனம்பொருத 
சிறுமி, “அப்பா, நீ ஏன்‌ அழுகிறாய்‌ 2 வா, சாப்பிடலாம்‌” 
என்று வாஞ்சையோடு கூப்பிட்டாள்‌. அவனோ அசையாத 
மரம்போல்‌ நின்றுகொண்டிருந்தான்‌. Be | an 
“நரன்‌ கூப்பிடுவது கேட்கவில்லையா ? அல்லது நீ வர 
மாட்டாயா £”' . என்று . மேலும்‌ மேலும்‌ கேட்டாள்‌ 
குழ்ந்தை. அவன்‌ பேசா மடக்தையாகவே AT MOST ET 
A ட த்து படட வக. ல்‌ இண aie 
“தான்‌ எவ்வளவு பேசியும்‌ : தன்னோடு தன்னைப்‌ பெற்ற 
வன. ஒரு வார்த்தைகூடப்‌ பேசவில்லையே என்று எண்ணி 
ஏக்கங்கொண்ட குழந்தை, . உரிமையோடு . அவனது 
கைகளைப்‌ பிடித்துப்‌ பரபரவென்று இழுத்தது. திட 
கைகளைக்‌ குழந்தையிடமிருக்து பறித்துக்கொண்டு, 
“என்‌ முன்‌ நிற்காதே. என்னைத்‌ தொந்தரவு செய்யாதே. 











132 


எங்கேயாவது ஒரிடத்தில்‌ தங்கிவிட TERN Si 
இட்டமிட்டார்கள்‌. a 


“இரவு காஞ்சி நகரில்‌ எ ஒரு சட்டத்‌ 
தங்கிவிடலாமென்று எண்ணுகிறேன்‌. உன்‌ அபிப்‌ 
பிராயம்‌ என்ன £ நீ மிகவும்‌ அலுத்அப்போயிருகறொய்‌. 
எனவே நாளைக்‌ காலையில்‌ மீண்டும்‌ பயண க அலங்கு 
வோம்‌,” என்று சொன்னான்‌ மாணிக்கம்‌. 4 


3.2 


எனக்குச்‌ சம்மதமே,” என்றாள்‌. மனைவி, 
“அப்படியானால்‌ “எவரெஸ்ட்‌ என்ற ஒட்டலில்‌ போய்‌ 
தங்குவோம்‌. அங்கு நமக்கு ட்‌ ஒரு | 
கும்‌,” வ. மாணிக்கம்‌. \ 


வெஸ்ட்‌! என்பது காஞ்சி. நகரத்திலேயே. a | 
பிரபலமான ஓட்டலாக।. ஒரு காலத்தில்‌ விளங்கிய து. 
ஆனால்‌ புதிதாகப்‌ போடப்பட்ட ரயில்‌ பாதையின்‌ காரண 
மாகவும்‌, ாகரிகம்‌ மிகுந்த கட்டிடங்கள்‌ நாலாபக்கங்களி 
லும்‌ கட்டப்பட்ட. காரணத்தினாலும்‌ “எவரெஸ்ட்‌” தன்‌ 
(PEGU SUDO HF சிறுகச்‌ சிறுக இழந்துவிட்டது. ' ஆகவே. 
அவ்‌ ஓட்டலில்‌ இப்போது ஜனக்கூட்டம்‌ இட 
இருப்பதிலலை, 


மாணிக்கம்‌, ale a er ட 
வண்டியைக்‌ கொண்டுபோய்‌ நிறுத்தினான்‌. ஓட்டல்‌ தொழி 
லாளி ஒருவன்‌ மாணிக்கத்திற்கு வேண்டிய பணிவிடை 
களைச்‌ செய்ய முன்வந்தான்‌. குதிரையைத்‌ தொழுவத்தில்‌ . 
கட்டிவிட்டு, மாணிக்கமும்‌ ' மாங்குயிலும்‌ ட. 
ஒதுக்கப்பட்ட Bon BAD முழைக்தனர்‌. E 


மாங்குயி லுக்கு எப்படியாவது. அறையினுள்‌ சிகரம்‌ 
நுழைந்து நன்கு உறங்கவேண்டும்‌ என்‌ ற எண்ணம்‌ மிகுதி 
யாக இருந்தது. ஆனால்‌, அறையினுள்‌ மிழைந்ததும்‌ பழ 
கால நினைவுகள்‌ ஒவ்வொன்றாக அவள்‌ நெஞ்சத்தில்‌ பட 
மாடத்‌ துவங்கிவிட்டன. அறையின்‌ மூலையில இருந்த 
அலமாரியும்‌, ஜன்னலில்‌ இருந்த வெடிப்புக்களும்‌ அவள்‌ 
இதர ற்கு முன்பு இங்கு சங்கரனோடு களித்த இன்பகரமான 
நாட்களை நினைவுக்குக்‌ கொண்டுவந்தன. அனால்‌, மாணிக்‌ 


133 


கமோ அறை அழகாக இருக்கறது என்றெண்ணி மகழ்ச்சி 


ய்டைந்‌ தான்‌... 


இவ்வளவு நல்ல அறையை ஏற்பாடு செய்திருந்த 
வேலைக்காரனுக்கு ஏதாவது சன்மானம்‌ தரவேண்டு 
மென்‌ றுகூட ஆசைப்பட்டான்‌. அறையைச்‌ ௪ ததம்செய்து 
விளக்கேற்றி வைக்கும்படி மாணிக்கம்‌ வேலைக்காரனைக்‌ 
கேட்டுக்கொண்டான்‌. | 


கட்டளைக்கு ஏற்பக்‌ கடமையைச்‌ செய்துவிட்டு எல 
மானின்‌ சன்மானத்திற்காக விளக்கு வெளிச்சத்தில்‌ வந்து 
நின்றான்‌ வேலைக்காரன்‌. அவனை மே லும்‌ கீழும்‌ பார்த்‌ 
தாள்‌ மாங்குயில்‌. வேலைக்காரனும்‌ . அவளை ஏற இறங்கப்‌ 
பார்த்தான்‌. இருவரும்‌ ஒருவரை யொருவா இதற்கு 
முன்னரே... சந்தித்திருக்கறாோர்கள்‌ என்பதை அவர்களது 
பார்வையே தெளிவாக எடுத்துக்‌ காட்டியது! 


வேலைக்காரனிடம்‌ சிறிது பணத்தைக்‌ கொடுத்து, 
வெளியே சென்று குதிரைகளைக்‌ கவனித்துக்‌ கொள்ளும்படி. 
கட்டளையிட்டான்‌ மாணிக்கம்‌. பின்பு அவன்‌ மனைவியை 
நெருங்கினான்‌. அவளோ, அடக்க முடியாக கலக்கத்தோடு 
தத்தளித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. “நான்‌ இதற்கு முன்பே 
இந்த அறையில்‌ தங்கி இருந்திருக்க மன. தங்கிப்‌ பல 
ஆண்டுகள்‌ ஆகிவிட்டன என்றாலுங்கட, நேற்றுத்‌ சங்கி 
யிருந்ததைப்‌ போலவே . என்‌ நெஞ்சத்தில்‌ ஒரு உணர்ச்சி 
ஊடாடுகின்றது,'” என்று தன்னையுமறியாமல்‌ விஷயத்தை 
வெளிப்படுத்தினாள்‌ மாங்குயில்‌. 


“68 ஏதோ பகற்கனவு காணுறைய்‌. உனக்கு AFD அதி 
கம்‌. ஆகவே நிம்மதியாகத்‌ அரங்கு. காலையில்‌ பேச வேண்‌ 
டி. யவற்றைப்‌ பேசிக்‌ கொள்ளலாம்‌,” என்றான்‌ மாணிக்கம்‌, 


“அது சரிதான்‌. ஆனால்‌ எனக்கு இங்கே தங்கியிருப்‌ 
பதில்‌ கொஞ்சங்கூடச்‌ சந்‌ தோஷமேயில்லை. இந்த அறை 
யைப்‌ பார்க்கும்‌ போது எனக்கு ஒரே பயமாக இருக்கிறது.” 
என்றாள்‌ மாங்குயில்‌.. 


“நீ வீணாக உள்ளத்தை அலட்டிக்கொள்ளாதே. உனக்கு 


ஒருவித ஆபத்துமேயில்லை; பழைய நிகழ்ச்சிகளை. மறந்து 
du —9 | 


194 


விடு. ரீ எனக்குச்‌ சொந்தம்‌; நான்‌ உனக்குச்‌ சொந்தம்‌... 
இன்த உறுதியாக ஈம்பு. துன்பத்தை இன்பத்தால்தான்‌. த 
வெல்ல வேண்டும்‌,” என்று அவளுக்கு ஆறுதல்‌ கூறினான்‌ i 
மாணிக்கம்‌. ER | 


, 
அதம்‌ 


மேலும்‌ அவன்‌ சொன்னான்‌: “நம்மை யாருமே ட. ‘ 
முடியாது! pee | 


“நிஜமாகவா? அப்படியானால்‌ இனி. நமக்குத்‌ துன்பமே 
கிடையாதா?” என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள்‌ மனை வி. 


“ஆம்‌, என்று சொல்லி அவளுக்கு முத்தந்‌ தந்தான்‌ 
கணவன்‌. அப்போது மணி பனிரெண்டு அடித்த து! | 


ஏதேனும்‌ அகாரம்‌ தர வேண்டுமென்ற 
எண்ணத்தோடு தொழுவத்தை நேர்ல போவதற்கு 
மனை வியிடம்‌ விடை கேட்டான்‌ மாணிக்கம்‌. 


எனக்குப்‌ பயமாக இருக்கிறது. en சீக்கிரம்‌ 
திரும்பி விடுங்கள்‌ ”' என்று விடை கொடுத்தாள்‌ மனைவி. 


மாணிக்கம்‌ தொழுவத்தி ற்குச்‌ சென்றான்‌. செல்லும்‌ 
று கதவுகலாத்‌ திறந்தபடியே போட்டுவிட்டுச்‌ சென்று 
விட்டான்‌. திறந்து கடந்த கதவின்‌ வழியாக யாரோ 
உள்ளே நுழைவது போல மனப்‌ பயம்‌ Gls க்‌ 


மாங்குயில்‌. 


சங்கரன்‌. வருவது போலவும்‌, WF ATL GA 
கொள்ளுவது போலவும்‌, பின்பு TOS a ஓடிவிடலாம்‌ | 
என்று தன்னை பலவந்தப்படுத்துவது போலவும்‌ பலப்பல | 
வாக எண்ணிப்‌: பயங்கொண்ட மாங்குயில்‌, தன்னையும்‌ அறி 
யாமல்‌ வாய்விட்டுக்‌ கத்திவிட்டாள்‌. நல்லவேளையாக அந்த 3 
நேரத்தில்‌ ஒரு ஆசாமி வந்து சேர்ந தரன. | 


அவனைப்‌ பார்த்து மாங்குயில்‌, “நான்‌ இனறு .இங்கு 
தங்கியிருக்கச்‌ சம்மதிக்கவே மாட்டேன்‌. சில அண்டு 
களுக்கு முன்பு நான்‌ இதே அறையில்‌ வேறொருவமனோடு — 
ஓரே படுக்கையில்‌ தங்கியிருந்திருக்கிறறேன்‌. ஆகவே என்‌ 


10 


*அறிவகம்‌' என்ற மாளிகையில்‌ இரவு முழுதும்‌ தனி 


ABE) 


மையிலே தங்கியிருந்த சங்கரன்‌ பொழுது புலர்ந்ததும்‌ 


விடை பெற்றுச்‌ செல்ல விரும்பினான. ஆனால்‌ வீட்டிற்‌ 
குரியவர்களோ விருந்தாளிக்குப்‌ பயந்து வீட்டைவிட்டே 
வெளியேறி விட்டார்கள்‌ என்பது அவனுக்கு எட்டி 
தெரியும்‌? ஈண்பன்‌ வருவான்‌ வருவானெனறு STADE 
கணக்காகக்‌ காத்திருந்துவிட்டு, வராத காரண GATO ஜெனி 


வீ வீயை அழைத்து, மாணிக்கம்‌ எங்கே போய்‌ இருகி 


Dear?” என்று விசாரித்தான்‌ சங்கரன்‌... எதிர்பாராத 
காரணமாக உறவுக்காரர்‌ ஒருவா உயிர்‌ துறந்து விட்டமை 


யால்‌ இழவுகாரர்‌ வீட்டுக்குத்‌ தம்பதிகள்‌ இருவரும்‌ JE 


இருக்கிறர்கள்‌,” என்று பதில்‌ தந்தாள்‌ ஜெனி வீ வி. 


அவள்‌. சொன்னதை அப்படி ய நம்பிவிட்டான்‌ 
சங்கரன்‌. மேலும்‌ அவன்‌ அன்றைய தினமே அங்கிருந்து 
காஞ்சி நகரத்திற்குப்‌ புறப்பட்டுப்‌ போக விரும்பினான்‌. 


ரயில்‌ புறப்படுவதற்கு நேரம்‌ அதிகமாக இருந்து 
காரண த்தால்‌, யாரேனும்‌ பழைய நண்பர்களைச்‌ சந்திக்க 
லாம்‌ என்ற நம்பிக்கையோடு அவன்‌ ஊருக்குள்‌ சுற்றித்‌ 
இரிந்தான்‌. ரயில்‌ புறப்படுவதற்குச்‌ சிறிது நேரத்திற்கு 


முன்ன தாகத்தான்‌ அவன்‌ ஓரு வயதான இழவனாரைச்‌ 


PS 


சந்திக்க முடிந்தது. அக்‌ கிழவனார்‌ இறந்துபோன தன — 


இத்தப்பாவுக்கு நெருங்கிய நண்பராகும்‌. அவரோடு அள 
வளாவிச்‌ கொண்டிருந்தமையால்‌ தான்‌ எகிர்பார்த்திருந்த 


ரயிலைத்‌ தவற விட்டுவிட்டான. அவனது பிரயாண த்திற்கு. 


ஏற்றார்‌ போல இனி ரயில்‌ வேறு கிடையாது. ஆகவே, 


அவன்‌ ஓரு குதிரை வண்டியை வாடகைக்குப்‌ பிடித்துக்‌. 
கொண்டு காஞ்சி நகரம்‌ வந்து சேர்ந்தான்‌. அங்கு ஓவ்‌ 
வொரு ஓட்டலாக அலைந்து, இடம்‌ கிடைக்காத காரணத்‌ 
தால்‌ அவனும்‌ “எவரெஸ்ட' என்ற ஓட்டலுக்கே வந்து | 


சேர்ந்து விட்டான! 


137 


“எவரெஸ்ட்‌' அவனைப்‌ பொறுத்தவரையில்‌ ஒரு பழக்‌ 
கப்பட்ட ஓட்டலாகும்‌. மேலும்‌ அங்குள்ள வேலைக்காரர்‌ 
டகள்‌ அத்தனை பேரையும்‌ அவன்‌ நன்கு அறிவான்‌. அவர்‌ 
“ களுக்கு அவன்‌ ஏராளமான சன்மானங்கள்‌ கொடுத்‌ 
இருக்கிறான்‌. 


சங்கரனைக்‌ கண்டதும்‌ அவனை இன்னார்‌ என்று அடை 
_ யாளம்‌ தெரிந்து கொண்ட ஒரு வேலைக்காரன்‌, அவனிடம்‌ 
வந்து மெதுவாகச்‌ சொன்னான்‌: | 


“ஐயா, சில ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள்‌ அழைத்து 
வந்தீர்களே ஒரு அழகி, அவளை இன்று வேறொருவன்‌ . 
அழைத்துக்‌ கொண்டு வந்திருக்கிறான்‌. அந்த ஷோடிகள்‌ 
இருவரும்‌ மேல்‌ மாடியில்‌ நடு அறையில்‌ தங்கியிருக்‌ 
கிறார்கள்‌”. 


வேலைக்காரன்‌ தந்த. அடையாள த்தை வைத்துக்‌ 
கொண்டு அப்பெண்மணி யாராக இருக்கக்கூடும்‌ என்‌ று. 
நெடுநேரம்‌ சிந்தித்த பின்னர்‌, அவள்‌ மாங்குயிலாகத்தான்‌ 
இருக்க முடியும்‌ என்ற தீர்மானத்திற்கு வந்தான்‌ சங்கரன்‌. 
எத்தனையோ பெண்களோடு பழகி அனுபவப்பட்ட அவ 
னுக்கு மாங்குயிலின்‌ பழக்கம்‌ ஆறாத வடுவாக மாறி, அவன்‌ 
உள்ளத்தில்‌ பதிந்துதான்‌ இருந்தது. அதற்குக்‌ காரணம்‌ 
மாரங்குயிலின்‌ குணாதிசயங்களேயாகும்‌! — 


சங்கரன்‌ தான்‌ தங்கியிருந்த படுக்கையை விட்டு எழும்‌ 
திருந்து மெல்ல வெளியே வந்தான்‌. அப்போது அங்கே 
நின்றுகொண்டிருந்த வேலைக்காரன்‌, “மேல்‌ மாடியில்‌ அந்தப்‌ 
பெண்மட்டும்‌ தனியே இருக்கிறாள்‌. அவளை அழைத்து 
வந்தவன்‌ தோட்டத்துப்‌ பக்கம்‌ போயிருக்கிறான்‌”, என்று 
சிரித்துக்‌ கொண்டே சொன்னான்‌. 


இச்‌ செய்தியைக்‌ கேட்டு மெத்தவும்‌ மகிழ்ந்த சங்கரன்‌, 
நேராக மேல்மாடிக்குள்‌ நுழைந்தான்‌. அவன்‌ Gr Stunts 
தது போலவே மாங்குயில்‌ மட்டும்‌ தனியாக படுக்கையில்‌ 
படுத்திருந்தாள்‌. வாசற்படியிலேயே நெடுநேரம்‌ நின்று 
கொண்டு அவளின்‌ அழகைப்‌ பருகிக்‌ கொண்டிருந்தான்‌. 
உள்ளே வரும்படி அவள்‌ அழைத்ததும்தான்‌ உள்ளுக்குள்‌ 
அழைந்து கதவைத்‌ தாளிட்டுக்‌ கொண்டான்‌. 


138 


அவன்‌ எப்படி அங்கு வந்தான்‌ என்பதைக்‌ கேட்டு. 
அறிந்து கொள்ளக்கூட அவகாசம்‌. இல்லாமல்‌ அவனைப்‌ 


q த 
hey. 

‘= 

5 u | 
> | 


பார்த்ததுமே, நடுநடுங்கி விட்டாள்‌ மாங்குயில்‌. 


“நான்‌ நினைத்தது சரிதான்‌. ஓட்டல்‌ வேலைக்காரன்‌ 


ஜோசப்‌ உண்மையிலேயே ஒரு புத்திசாலி! அவன்தான்‌ 


| 


நீ இங்றொப்பதை எனக்குத்‌ தெரிவித்தான்‌. உன்னோடு 
சிறிதுநேரம்‌ பேசிக்கொண்டிரும்‌ துவிட்டு, கைகுலுக்கிப்‌ 


PA re eu 


OF 
4 “3 
பிர்‌ 
ae. 
10% 


2 
ச. 
Wr 


போகவே நான்‌ வந்துள்ளேன்‌. நீ என்னோடு முன்போல A 


அன்போடு பேசுவாய்‌ அல்லவா ?’’ என்று கேட்டுக்கொண்டு 
கைகளை அகலமாக. விரித்துக்கொண்டு அவள்‌ இருந்த 
இடத்தை அணுகினான்‌ சங்கரன்‌. 


“இட்ட நெருங்காதே...கிட்ட நெருங்காதே ! எட்டிப்‌ 
போய்விடு,” என்று கூப்பாடு போட்டாள்‌ மாங்குயில்‌. 


அவளின்‌ புதிய போக்கைக்‌ கண்டு ASHI TON, 


அதிசயம்‌ மட்டும்‌ அடைந்தான்‌. சங்கரன்‌. மேலும்‌, “என்‌ 
பிரியத்திற்குரியவளே, என்னோடு கைகுலுக்க. உனக்கு 
விருப்பம்‌ இல்லையா 2 நீ உன்னுடைய காதலனோடு. இங்கு 
வந்திருப்பதை நான்‌ அறிவேன்‌... என்னால்‌ உனக்கும்‌ 
உன்‌ காதலனுக்கும்‌ சச்சரவு உண்டாக விடுமென்று பயப்‌ 
படுகிறாயா £ உன்‌ காதலுக்குக்‌ கேடு செய்கின்‌ ற அளவுக்கு 
நான கயவனல்லன்‌. இப்போது நான்‌ உன்னுடைய ARAS 
தன்‌--காதலனல்லன்‌. உன்‌ காதலன்‌ திரும்பி வருவதற்குள்‌ 


ளாக நான்‌ வெளியேறி விடுகிறேன்‌, பயப்படாதே,” என்று 


செருக்கோடு. சிரித்துக்கொண்டே பேசினான்‌. அவளோ 
அவனுக்குப்‌ பதிலே சொல்லவில்லை. அஃவே BOT 
மேலும்‌ பேசலானான்‌: | Yes 


: “இப்பொழுது வந்திருக்கிற ஆசாமி எப்படிப்பட்ட 
வன ? அவனுக்கும்‌ உனக்கும்‌ எத்தனை நாள்‌ பழக்கம்‌ 23 


“அவன்‌ உன்னைப்போல ஒரு அயோக்கியன்‌ அல்லன்‌. 


அன்பும்‌, அறிவும்‌, அடக்கமும்‌ நிறைந்த ஒரு உத்தமன்‌,” . 


என்று அவனுக்குச்‌ சுடச்சுடப்‌ பதிலளிக்க எண்ணினாள்‌ 
மாங்குயில்‌. ஆனால்‌ அவளால்‌ வாய்‌ திறந்து ஒரு வார்த்தை 
கூடப்‌ பேச முடியவில்லை / 7 | e a 


139 


தானைக்‌ கண்டு பெரி தும்‌ அவள்‌ பயப்படுகிறாள்‌ என்ப 

தையும்‌, தன்னுடைய தொடர்பை அவள்‌ சிறிதும்‌ விரும்ப 
வில்லை என்பதையும்‌ அவன்‌ தெளிவாகத்‌: தெரிந்துகொண்‌ 
டான. அதற்காகப்‌ பெரிதும்‌ வருந்திய அவன்‌ அவளைப்‌ 
பார்த்து “நீ என்னை. விரும்பவில்லை. என்றே எண்ணு 
AGC nar. வெகு நாட்களுக்கு முன்பு காம்‌ இருவரும்‌ இதே 
அறையில்‌ இன்பமாக ஓர்‌ இரவைக்‌ கழித்திருக்கறோம்‌ 
என்பதை நீ மறந்திருக்க முடியாது, முன்பு இன்பத்தின்‌ 
களஞ்சியமாக விளங்கிய அதே அறை, இப்போது துன்பத்‌ 
தின்‌ கருவூலமாக மா ர என்று பழமையை 
நினைப்பூட்டினான. | 


அவனோடு பேசிக்கொண்டிருப்பதை டடக்‌ வெறுத்த 
மாங்குயில்‌, “சங்கரனே, தயவு செய்து இங்கிருந்து போய்‌ 
விடு. உன்னைக்‌ கும்பிட்டுக்‌ கேட்டுக்கொள்ளுகே றன. 
எண்னை அனாவசியமான ... தொல்லைகளுக்கு ஆளாக்கி 
விடாதே,” என்று மன்றாடிக்‌ கேட்டுக்கொண்டாள்‌. 


அவளுடைய மனமாற்ற த்திற்குக்‌ காரணம்‌ என்ன 

வென்பதைச்‌ சரியாக அறிந்துகொள்ள முடியாத சங்கரன்‌, 
“E என்னோடு வாழ்ந்தகாலத்தில்கூட நான்‌ உனக்குச்‌ சிரமம்‌ 
தந்ததில்லை. ஆகவே இப்போதும்‌ எவ்விதச்‌ சிரமத்தையும்‌ 
தரமாட்டேன்‌. உன்னோடு கை குலுக்கிப்‌ போக்வே 
ஆசைப்பட்டேன்‌. ஆனால்‌ & என்‌ உருவத்தைப்‌ பார்த்த 
துமே கஷ்டப்படுகிறாய்‌ என்பதைப்‌ புரிக துகொண்டேன்‌. 
அகவே இங்கிருந்து நான்‌ த்ய ண்ட ஸ்‌ என்று 
கலங்கிய கண்களோடு சொன்னான்‌. | 


மாங்குயில்‌ அவன்‌ படுகிற ' அவப்‌ சதை உணர்ந்து, 
“நான்‌ நீ கருதுவதுபோல உடலை விற்றுத்‌ திரிகிற வேசி 
யில்லை. நான்‌ ஒருவனை | மணந்துகொண்டு ஒழுங்காக 
வாழ்ந்து வருகிறேன்‌, என்று தன்‌ நிலைமையை உணர்த்தி 
ar | 
“அப்படியானால்‌ அது நல்லதுதான்‌. நீ ar Stan நாட்‌ 
களாக அவனோடு வாழ்ந்து வருகிறாய்‌ டு என்று கேட்டான்‌ 
சங்கரன்‌. 


தகன a fe a eu rn 3) 


140 


“ரொம்ப ஆச்சரியமாகத்தான்‌ இருக்கிறது. ஒருவ 


னோடு நீ ஐந்தூண்டுகளாய்‌ வாழ்ந்து வருகருய்‌ என்பதை 


எனனால்‌. நம்பவே முடியவில்லை. அவன்‌ பெயரென்ன ? 


ஊரென்ன?” என்று கேட்டான்‌. அவள்‌ தெரியவில்லை 


எனபதற்கு அறிகுறியாகத்‌ தலையை அசைத்தாள்‌. எவ்‌ 
வளவு சொல்லியும்‌ அவன்‌ போகாததைப்‌ பார்த்து வருந்திய 
மாங்குயில்‌, “உங்களைக்‌ கையெடுத்துக்‌ கும்பிடுகிறேன்‌. 
தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள்‌,” என்று கடைசி 
முறையாகக்‌ கேட்டுக்கொண்டாள்‌. பட்டு 


“அம்மா தாயே, நான்‌ இங்கிருந்து போய்விடுகிறேன்‌. 
நீ எனனை மன்னித்துவிடு, நானும்‌ உன்னை மன்னித்துவிடு 
கிறேன்‌. நீ என்னை வெறுப்பதற்குக்‌ காரணம்‌, நீ உன்‌ 
உள்ளத்தைப்‌ பறிகொடுத்து இருக்கவேண்டும்‌. அல்லது 
உன்‌ மூளையில்‌ ஏதாவது கோளாறு ஏற்பட்டு இருக்க 
வேண்டும்‌. எது எப்படி இருந்தால்தான்‌ எனக்கென்ன?” 
எனறு கூறிவிட்டு, அங்கிருந்து வெளியேறிவிட்டான்‌ 
சங்கரன்‌. | 

“கான்‌ இணங்காவிட்டால்‌ என்ன 2. அவனுக்கு இவ்‌ 
வுலகத்தில்‌ எத்தனையோ பெண்கள்‌ இருக்கிறர்கள்‌,” 
என்று தனக்குள்ளாகச்‌ சொல்லிப்‌ பெருமூச்சு விட்டாள்‌ 
மாங்குயில்‌. cod 


தன்னுடைய கணவன்‌ மாணிக்கம்‌ என்பதையும்‌, சங்கர 


னுக்குப்‌ பயந்துதான்‌ வீட்டைவிட்டு இரவோடு இரவாக 


ஓழு. வந்துள்ளோம்‌ என்பதையும்‌ அவனிடம்‌ தெரியப்படுத்த 
வேண்டுமென்று ஆசைப்பட்டாள்‌. ஆனால்‌, பேசுவதற்கு 
வாயைத்‌ திறப்பதற்குள்‌ அவன்‌ வெளியேறிவிட்டான்‌ 


விரைந்து. 
சிறிது நேரத்திற்குள்‌ எல்லாம்‌ வெளியே சென்‌ றிருந்த 


ன்‌ 


out டை m 
= ER 


ies 


மாணிக்கம்‌ அறைக்குள்‌ வந்து சேர்ந்தான்‌. நடுநடுங்கக்‌ . 


கொண்டிருந்த மனைவியைப்‌ பார்த்ததும்‌, ஏண்‌ பயந்து 
௩டுங்குகிறாய்‌ 2” என்று கேட்டான்‌. | 

நாம்‌ கோழைகள்‌. ஐந்தாண்டுகள்‌ அக்யோன்யமாக 
வாழ்ந்துவந்த நாம்‌, சங்கரனுக்காகப்‌ பயந்து வெளியே ஙி 
இருக்கவேகூடாது. அவனோடு எதிர்த்துப்‌ போராடி 


141 


இருக்கவேண்டும்‌. அப்படிச்‌. செய்யாதது நம்முடைய - 
போராக காலம்தான்‌. இனி அதை நினைத்து ஆகப்‌ 
,‚ போவது ஒன்றுமில்லை,” என்று இர்க்கதரிசிபோலப்‌ பதி 

லளித்தாள்‌ மாங்குயில்‌. கேள்விக்கும்‌ பதிலுக்கும்‌ சம்‌ 
பர்தமேயில்லை / en. | ப்‌ 


“ஏன்ன நடந்துவிட்டது. என்‌ அப்படிப்‌ பேசுறொய்‌?”"' 
எனறு கேட்டான்‌ மாணிக்கம்‌, நான்‌ சங்கரனைப்‌ பார்த்து 
விட்டேன்‌. அவன்‌ நம்மைத்‌ துரத்திக்கொண்டு இங்கேயும்‌ 
வந்துவிட்டான்‌,” என்று பதிலளித்தாள்‌ மனைவி. 


“ஏன்ன செய்வது?” என்று தெரியாமல்‌ மேலும்‌ 
EQU பார்த்தான்‌ மாணிக்கம்‌. 


“அவன்‌ கெட்ட எண்ணத்தோடுதான்‌ என்னைத்‌ தரத்‌ 
திக்கொண்டு வருகிறான்‌ என்று எண்ணுக mer,” என்றாள்‌ 
மனைவி. 


“ஆ...இப்படியும்‌ ஓரு அயோக்கியன்‌ இருப்பானா 2” 
என்று அலுத்துக்கொண்டான்‌ மாணிக்கம்‌. 


“பழமையை மறக்துவிடமுடியும்‌ என்பதை நீங்கள்‌ நம்பு 
கிறீர்களா ? எந்த வியாதியையும்‌ ஏதாவது ஒரு மருந்து 
கொடுத்து ஆற்றிவிட முடியும்‌. ஆனால்‌, உள்ள வியா திக்கு 
எங்குமே மருந்து கிடைப்பது அரிது,” என்று பழங்கால 
நிகழ்ச்சிகள்‌ குறித்துத்‌ தான்‌ படும்‌ கஷ்டத்தை வெளிப்‌ 


படுத்தினாள்‌ மாங்குயில்‌. | 

. “வெற்றியூர்‌ நகரத்தை விட்டு விட்டுச்‌ சென்னை நகரத்‌ 
திலாவது சந்தோஷமாய்‌ வாழலாம்‌ என்று நான்‌ எண்ணி 
யது பைத்தியக்காரத்‌ தனந்தானா? இனி நமக்கு விமோச 
னமே கிடையாதா? துன்பக்‌ கடலிலிருந்து கரை சேர நமக்கு 
மார்கீகமேயில்லையா?”' என்று ஆற்றாமையைப்‌ புலப்படுத்தி 
னை மாணிக்கம்‌. 

“எல்லாம்‌ ஊழ்‌ வினைப்‌ பயன்‌! நாம்‌ அனுபவித்துத்‌ 
தான்‌ தீர்க்க வேண்டும்‌. நரகத்தில்‌ கட்டியிருந்த காய்களை 
யாரோ அவிழ்த்து விட்டுவிட்டார்கள்‌. அவை நம்மைக்‌ 
கடித்துத்‌ தினனாமல்‌ சும்மா ' விடா,” என்று திரும்பவும்‌ 
வேதாந்தம்‌ பேசினாள்‌ மனைவி. .. a | 


142 


மனைவியின்‌ பேச்சு, கணவனின்‌. கஷ்டத்தை அதிகப்‌ 
படுத்தி விட்டது. இருப்பினும்‌ துன்பத்தைக்‌ கடந்து, 


இன்ப சீ ததை எப்படியாவது அடைந்‌ ்‌ துவிட வேண்டும்‌ 
என்று ரொம்பவும்‌ பிரயாசைப்பட்டான்‌ கணவன்‌. தன்‌ 
மனை வியை அமைத்து, “அபே, நீ வீணாக உடம்பை 4 
அலட்டிக்‌ கொள்ளாதே. இன்று இரவு நன்கு துங்கி | 


எழுர்திருப்போம்‌. அடுத்து என்ன செய்ய வேண்டுமென்‌ 
பதை விடிந்ததும்‌ யோசித்துக்‌ கொள்ளுவோம்‌. இப்போது 
வா படுக்கைக்குப்‌ போகலாம்‌,” என்று பலா ம்‌ 
அழைத்தான்‌. | 


“நான்‌ உங்களோடு படுக்கைக்கு வரவே முடியாது. 


அந்தப்‌ படுக்கை எனக்கு அனலாக மாறிவிட்டது. என்னால்‌ | 


இங்கு ஒரு நிமிஷங்கூடத்‌ தங்கியிருக்க கவறு என்று 
படபடப்போடு கூறினாள்‌ மனைவி. me 


கணவன கற்சிலையாக நின்றான்‌! 


“நானா இந்த அறையில்‌ இதே படுக்கையில்‌ சங்கர 
னோடு வாழ்க்‌ இருக்கிறன்‌ என்பதை உங்களால்‌ புரிந்து 
கொள்ள முடியவில்லையா?” என்று அவள்‌ மேலும்‌ தன்‌ 
கஷ்டத்தைக்‌ தெரியப்படுத்‌ இனாள்‌. | 


“என்னைக்‌. கொன்றுவிடாதே, உன்‌ ஒவ்வொரு 
வார்த்தையும்‌ என்‌ உயிரை. a குடிக்கின றது,” 
என்றான்‌ மாணிக்கம்‌. | 


“கான்‌ உங்களை த்‌ தொல்லைப்படுத்த வேண்டும்‌ ஏன்று 
விரும்பவில்லை. என்‌ கஷ்டத்தை அடக்கெ கொள்ள முடி 
யாததால்‌ ஏதேதோ பேசினேனே தவிர, உண்மையிலே 
உங்களைத்‌ துன்புறுத்த வேண்டுமென்ற. எண்ணம்‌ எனக்‌ 


குதி அளிகூடக்‌ கிடையாது,” என்று ட. Sr 4 


மத்தை அவள்‌ புலப்படுத்‌ இனாள்‌ . 


“படுகின்ற சிரமத்திர்‌ DE ஒரு எல்லை கெட 
எண்ணியிருந்தேன்‌. ஆனால்‌, சிரமம்‌ வளருகிறதே தவிரக்‌ 
குறைவதாகயிலலை. . நிலமை இப்படியே நீடிக்குமானால்‌ 


நான்‌ பைத்தியக்காரனாக LOE DB OIC iL BT Os | | எனா. a 


ரன்‌ மாணிக்கம்‌. 





ர 


“அறிவகம்‌' என்ற மாளிகைக்கு மாணிக்கமும்‌ மாங்‌ ' 
குயிலும்‌ வந்து சேர்ந்தார்கள்‌. இருவரும்‌ ஒருவரை யொரு 
வா பார்த்து முகங்‌ கொடுத்துப்‌ பேசவேயில்லை. (per er 
அறியாத இருவர்‌ எப்படி வாழந்து வருவார்களோ அதே 
மாதிரி அவர்கள்‌ பழகினர்‌. நாட்கள்‌ நடந்தன. ஒரு நாள்‌ 
எதிர்பாராத விதமாக அவர்கள்‌ சந்தித்துப்‌ பேச வேண்டிய 
நில்மை ஏற்பட்டு விட்டது. இருவரும்‌ சிறிது நேரம்‌ 
சிரிச்தபடி பேசிக்‌ கொண்டிருந்துவிட்டுப்‌ பிரிந்து 
விட்டனர்‌. ஷம Ro 


ஃலியாண வீடுமாதிரி கலகலப்போடு இருந்த மாளிகை 
சங்கரனின்‌ வருகைக்குப்‌ பிறகு இழவு வீமொதிரி இசை. 
இழந்து விளங்கியது. 


மாங்குயில்‌ ஏற்கனவே மனத்‌ தளர்ச்சி அடைந்திருந்‌ 
தாள்‌. போதாக்குறைக்கு ஜெனி of of வேறு அவளைப்‌ 
படாதபாடுபடுத்தி வந்தாள்‌. ஒருமுறை அவள்‌ ஜெனி வீ 
வீயைப்‌ பார்த்து, “நீ இந்த வீட்டின்‌ வேலைக்காரி. நான்‌ 
எஜமானி. இதை அறிந்து கொள்ளாமல்‌ நீ ஏதாவது பேசி 
னால்‌ உன்‌ நாக்கை ' அறுத்து விடுவேன்‌. . மரியாதையோடு 
பழகக்‌ கற்றுக்கொள்‌,” என்று கோபித்துக்‌ கொண்டாள்‌. 
மேலும்‌ தன்னைத்‌ தன வேலைக்காரியிடமிருந்து காப்பாற்‌ 
DS தன்‌ கணவன்‌ எவ்வித முயற்சியும்‌ எடுத்துக்‌ கொள்ள 
வ ல. என்பதை எண்ணி ஆத்திரம்‌ அடைக்க 
அவள்‌, “மனைவியாகிய என்னைக்‌ கெளரவமாக வைத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌ என்ற அக்கரை உங்களுக்கு 
இல்லையா?” என்று ஆத்திரத்தோடு அவனைப்‌ பார்த்துக்‌ 
கேட்டாள்‌. : 


இதையறிந்த ஜெனி வீ வீ குறுக்கிட்டு, “நீ ஏன்‌ வித 
மாணிக்கத்தை வைகன்றாய்‌ ? நான்‌ அனாவசியமாக யாருட 


145 


னும்‌ சண்டைக்குப்‌ போகமாட்டேன்‌ என்பது அவனுக்கு தி 
தெரியும்‌. நான்‌. ஆண்டவனின்‌ கருத்துக்களைப்‌ பிரதி 
பலிக்க mG er தவிர, என்‌ செரந்த , அபிப்ராயங்களை 
வெளிப்படுத்தவில்லை,” என்று மாணிக்கத்திற்காகப்‌ பரிந்து 
பேசினாள்‌. 


ஆத்திரமடைந்த மாங்குயில்‌, “இழட்டு முண்டமே, 
தண்டச்‌ சோறு இன்று தின்று உன நாக்குத்‌ தடித்துவிட்‌ 
டது. இனி ஒரு வார்த்தைகூட நீ பேசக்கூடாது. மரியாதை 
யாக இங்கிருந்து ஓடிவிடு, என்று பெருங்‌ கூப்பாடு 
பறி | | ட 

“நான்‌ உன்னுடைய வேலைக்காரி இல்லை. ஆண்டவ! 
னின்‌ வேலையாளாகும்‌. நீதியை நிலைநாட்ட. வேண்டியது 
என்னுடைய வேலை. இது என்‌ வீடு, ஆகவே நான்‌ இங்கி 
ருத்‌ து அகலவே மாட்டேன்‌, என்று உரிமையோடு சொன்‌ 
ளை ஜெனி வீ வீ. | I 


செய்வத Murs மாங்குயில்‌ மேலும்‌, எதிர்ச்‌ துப்பேசத்‌ 
தைரியம்‌ இமந்தவளாய்‌ அழுதுகொண்டே ADA BE து 
ர ராரா open. இப்படி எத்தனையோ தடவைகள்‌ நடந்‌ 
திருக்கின றன. ஒவ்வொரு. தடவையும்‌ ஜெனி வீ விக்குத்‌ 
தான்‌ வெற்றி. மாங்குயில்‌ தோல்வியுற வேண்டியவளே ! 


காஞ்சி நகரம்‌ சென்று ஓட்டலிலிருந்து திரும்பி 
ஏறத்தாழ ஒரு மாத காலம்‌ ஆகிவிட்டது. இருந்தும்‌. 
அவர்கள்‌ உள்ளத்தில்‌ அமைதிக்கு இடமேயில்லை ! 


இந்தச்‌ சமயத்தில்‌ தேன்மொழியைப்‌ பாலூட்டி 
வளர்த்துவந்த தாத, பெரும்‌ வியாதிக்கு ஆளாகிவிட்டமை 
யால்‌, தேன்மொழியைப்‌ பெ ற்றவாகளிடம்‌ கொண்டுவந்து” . 
சேர்ப்பித்‌ த்து. விட்டாள்‌. தேன்மொழியின்‌. வருகையை 
மாணிக்கம்‌ அறவே வெறுத்தான்‌. . அவளைப்‌ பார்ப்பதே. 
பாவம்‌ என்று கூட எண்ணினான்‌. ஆகவே பெற்றெடுத்த 
பிள்ளையோடு அவன்‌ பேசவுமில்லை; அன்போடு வினையாடவு 
மில்லை! அனாதைக்‌ குழந்தையை வளர்ப்பதைப்போலவே 
பெற்றெடுத்த பிள்ளையிடம்‌ நட௩்துகொண்டான்‌ | | 


தேன்மொழியும்‌ முன்போல ஆடிப்‌ பாடித்‌ Op 
பழக்கத்தை மறந்துவிட்டாள்‌. ஏீதனையில்‌ ஆழ்நீதுவிட்ட 


146 


பெரிய மனுஷியைப்போல அச்‌ சிறு பெண்‌ ஒரு மூலையில்‌ — 
உட்கார்ந்துகொண்டு எதை எதையோ நினைத்‌ அக்கொண் ட. 
டிருப்பாள்‌. தனக்கெட்டிய சிற்றறிவில்‌ . இருந்து ger 
தந்தை தனனை விரும்பவில்லை என்று தெளிவாகத்‌ தெரிந்து . 
கொண்டாள்‌. ஆனால்‌, அதற்குரிய காரணத்தை அவளால்‌ 
அறிந்துகொள்ள முடியவில்லை. எப்படி முடியும்‌ ? 


தேன்மொழியைக்‌ காணும்போெ தல்லாம்‌ மாணிக்கம்‌ 
மனம்‌ புழுங்குகிறான்‌ என்பதை அறிந்த மாங்குயில்‌, அவளை 
எப்போதும்‌ மறைமுகமாகவே வாழ்ந்து வரும்படியும்‌, 
வீட்டிற்குள்‌ நுழையும்போது சந்தடி செய்யாமலேயே 
அழையும்படியும்‌, மாணிக்கம்‌ இருக்குமிடத்திற்குள்‌ நுழை 
யாதபடியும்‌ கண்காணித்து வந்தாள்‌. | ்‌ 


அதிகப்படியான கட்டுப்பாடுகளுக்டையே SEN GI 
னின்றும்‌ தனியாக வளர்த்து வரப்பட்ட குழந்தை, தந்‌ைத 
யைக்‌ காணத்‌ தவியாகத்‌ தவித்தது. ஆனால்‌ தந்தையோ 
குழந்தையைக்‌ காணாமலேயே இருக்க வேண்டுமென்று 
தவியாய்த்‌ தவித்தான்‌! 


சில சமயங்களில்‌ தந்தையின்‌ புகைப்படத்தைப்‌ பார்த 
அக்‌ கொண்டே, “ஏன்‌ அப்பா, என்னோடு பேசமாட்டாயா 2 
நாமா உனக்கு என்ன கேடு செய்தேன்‌ 2” என்று கேட்டுக்‌ | 
கேட்டு கண்ணீர்‌ வடிப்பாள்‌ E தனமொழி. புகைப்படமா, 
பேசும்‌? புகைப்படம்‌ பேசினாலும்‌ பேசும்‌; ஆனல்‌. 
மாணிக்கம்‌ மட்டும்‌ பேசவேமாட்டான்‌ என்பது திண்ணம்‌! 


தேன்மொழியைப்‌ பார்க்கும்போது கண்களில்‌ அதிக 
மான அனபததையும்‌, நினைக்கும்போ து நெஞ்சத்தில்‌ அதிக 
மான துன்பத்தையும்‌ கொண்டு வருந்திக்கொண்டிருக்தான்‌ - 
மாணிக்கம்‌. . அவள்‌ இறந்து ஓழிக்தால்தான்‌ தனக்கு கிம்‌ 
மதி என்பது அவன்‌ நினைப்பு. ஒருநாள்‌ மாலை அடுப்பறை 
யில்‌ உட்கார்ந்துகொண்டு ஏதோ Y 358508 1 607 19-55 
தாள்‌ மாங்குயில்‌. அவள்‌ அருகே வந்து நின்றாள்‌ தேன்‌ 
மொழி. தேன்மொழியின்‌ உடலோ நெருப்பாகக்‌ தொ தித்‌ 
அக்‌ கொண்டிருந்தது. தாங்க முடியாத காய்ச்சலைத்‌ தாங்‌ 
கிக்‌ கொண்டிருந்தாள்‌ அச்‌ சிறுமி. 


ப, 


14? 


தேன்மொழியின்‌ வியாதியை எடுத்துச்‌ சொல்லி, அவ 
5 தன்னோடு தன்‌ அருகே படுக்கையறையில்‌ வைத்துக்‌ 


“ கொள்ள அனுமதி கேட்டாள்‌ கணவனிடம்‌ மனைவி. 


வேண்டா வெறுப்போடு அதற்கு இசைவு. தந்தான்‌ மாணிக்‌ 
கம்‌. தன்னோடு தன்‌ படுக்கையறையில்‌ தேன்மொரரியும்‌ 


¥ இருக்கிறோள்‌ என்ற நினைப்பு அவனைப்‌ படாதபாடு படுத்தி 


விட்ட து / ஜல | | 

அன்று இரவு முழுதும்‌ அவன்‌  அரங்கவேயில்லை. 
“சனியன்‌ செத்துத்‌ தொலையாதா 2 என்று பல தடவை 
தனக்குள்ளாகவே முணுமுணுத்தான்‌. 


மாணி 


மருந்‌ 


மகளிடத்து மகத்தான அன்போடு பழகவேண்டிய 
மாணிக்கம்‌, ஒரு கொலைகாரனைப்போல நடந்துகொள்ள 
லானான்‌: . மகளின்‌ சாவுக்காக அவன்‌ மனதாரத்‌ தெய்வங்‌ 
களைப்‌ பிரார்த்தித்துக்‌ கொண்டான்‌. மகளைக்‌ காப்‌ பாற்று 
வதற்காக மாங்குயில்‌ பட்ட சிரமங்களையெல்லாம்‌ சரிவரப்‌ 
புரிக்துகொள்ளாமல்‌, மாஜிக்‌ காதலனுக்குக்‌ காதலி செய்‌ - 
யும்‌ ஜாலங்களாகக்கருதி, மனைவியிடத்து மாருத துவேஷம்‌ 
காட்டினான மணாளன. | | 


ஜனனியால்‌ பீடிக்கப்பட்ட குழந்தை சுவாதீனமிறம்‌ ௮, 


MENTA அப்பா e...o.. ie என்று அலறிக்கொண்டே 


“அ 


le 





148 


“என்னை ஏன்‌ அந்தப்‌ பீடை அழைக்கிறது 8” என்று. 
அலுத்துக்கொண்டான்‌ மாணிக்கம்‌. u 


இத்தகைய கோலத்தைக்‌ காண நேரிட்டமைக்காகக்‌ 
கண்ணீர்‌. வடித்துக்கொண்டே இருந்தாள்‌. மனைவி, 


குழந்தை, "AUT... AU, என்று அலறித்‌ அடிக 


கும்போது கணவனைக்‌ கொண்டுவந்து குழந்தையின்‌ முன்‌ 


னர்‌ நிறுத்துவாள்‌. ஆனால்‌ அவனோ அவ்விடத்தை விட்டு 


எப்படித்‌ தப்பிவிட முடியும்‌ என்ற சிந்தனையிலேயே 
நின்‌ றுகொண்டிருப்பான்‌. : 


'* சயவுசெய் து இஙகிருந்‌ து போய்விடா தீர்கள்‌. உங்களை 
நினைத்து நினைத்துத்தான்‌ ஈம்‌ குழந்தை இக்‌ கதிக்கு வந்து 
சேர்ந்தது. நீங்கள்‌ இங்கிருந்து போய்விட முயன்றால்‌, 


a. 


; 


| 
ரி 


குழந்தை நம்மைவிட்டே போய்விடும்‌,” என்று கவலை — 


யோடு தன்‌ கருத்தைத்‌ தெரிவித்தாள்‌. 


நாளுக்கு நாள்‌ குழர்கையின்‌ வியாதி ஆ த்தான கட்‌. 


டத்தை கெருங்கக்கொண்டே இருந்தது. அதைத்தான்‌ 
மாணிக்கமும்‌ விரும்பினான்‌. | 3 I 


நோயின்‌ காரணமாகக்‌ குழந்தையின்‌ முகம்‌ மாறி 


விட்டது. சங்கரனின்‌ தோற்றத்தைப்‌ பிரதிபலித்த 


குழந்தை முற்றிலும்‌ மாறுபட்ட தோற்றத்தோடு விளங்கி 
யது. குழந்தையின்‌ முகத்தில்‌ சங்கரனைக்‌ காண முடிய 
வில்லை என்ற எண்ணம்‌ மாணிக்கத்திற்குத்‌ தேனாக இனித்‌ 
தீது. ஒருமுறை மருத்துவரை அழைத்து, “என்‌ மகள்‌ 
இதே முகத்தோடு விளங்குவாளா £- அல்லது பழைய 
முகத்தை அடைந்து விடுவாளா ?'  என்றுகூடக்‌ கேட்‌ 


டான்‌. “இதே முகத்தோடுதான்‌ விளங்கக்கூடும்‌,”” என்று 


பட்டும்‌ படாததுமாகப்‌ பதில்‌ சொல்லிவிட்டுட்‌ போய்விட்‌ 
டார மருத்துவர்‌! ay | 


“நீங்கள்‌ இவ்வளவு கொடூரமானவர்கள்‌ என்பதை : 


நான்‌ அறியவேயில்லை. 
வளவு குரோதம்‌. பாரா 
நம்பவே முடியவில்லை,” 
கூறினாள்‌ மாங்குயில்‌. 


ட்டுவீர்கள்‌ என்பதை என்னால்‌ 
எனறு  மாணிக்கத்தைக்‌ குறை 


ஒரு சிறு குமந்தையிடம்‌ இவ்‌ . 


149 


SLLSSEL இரண்டு வாரங்கள்‌ படுத்த படுக்கை 
யாகக்‌ இடந்த குழந்தை, பையப்பைய குணநலமடைந்து 
, விட்டாள்‌. குழந்தை திரும்பவும்‌ சங்கரனின்‌ தோற்றத்‌ 

தோடு விளங்கலானாள்‌. அதற்கு யார்‌ என்ன செய்யமுடி 
யும்‌? குழந்தையிடம்‌ திரும்பவும்‌ குரோதம்‌ பாராட்டத்‌ 
அவங்கிவீட்டான்‌ மாணிக்கம்‌. போதாக்குை DES மாங்குயி 
லும்‌ சங்கரனின்‌ உருவத்தைக்‌ கொண்டு விளங்குவதாக 
மனப்பிரேமை கொள்ளலானான்‌. தேன்மொழியிடம்‌ காட்‌ 
டிய வெறுப்பை மனைவியிடமும்‌ காட்டலானான்‌. மொத்தத்‌ 
தில்‌ மகளையும்‌, மனைவியையும்‌ அனுக்குப்‌ பிடிக்கவேயில்லை! 


ஒரு நாள்‌ மாங்குயில்‌ பாதி ராத்திரியில்‌ படுக்கையை 
விட்டு எழுந்து வாய்‌ பிதற்றத்‌ அவங்கிவிட்டாள்‌. அவள்‌ 
என்ன சொன்னாள்‌ என்பதை யாருமே புரி துகொள்ள 
இயலவில்லை. இருப்பினும்‌ சங்கரன்‌”. என்ற வார்த்தை 
மட்டும்‌ அவளது பேச்சிலிருந்து தெளிவாகக்‌ கேட்டது. 
இதை எண்ணி எண்ணி ஏகப்பட்ட தடவைகள்‌ எஃப்‌ 
கொண்டான்‌ மாணிக்கம்‌. இப்படி எத்தனையோ ராத்திரி 
கள்‌ நடந்திருக்கன்‌ றன | 


ஒருமுறை அவள்‌, “சங்கரன்‌..... .சங்கரன்‌...... ்‌ என்று 
கத்தியபோது, அவளைத்‌. தன்‌ இருகைகளா லும்‌ இறுகப்‌ 
பிடி ச துக்கொண்டு கோபம்‌ பொங்க, “படுக்கையை விட்டு 
எழுந்திரு,” என்று பல தடவைகள்‌ கத்தினான்‌. 


நடுடுங்கக்கொண்டே “எழுந்த மனைவி, | 
விசேஷம்‌ ? என்னை எதற்காக எழுப்புகிறீர்கள்‌ 2?” என்‌ று 
கேட்டாள்‌. அவன்‌ பதில்‌ சொல்லுவதற்குள்ளாகவே 
தான செய்த தவறை உணர்ந்து விம்மிவிம்‌பு ADE துவங்கி 
விட்டாள்‌. . பின்பு இருவரும்‌ ஒரு வார்த்தைகூடப்‌ பேரச்‌ 
கொள்ளவேயில்லை. அவளை அடி அடி என்று அடித்து 
கொறுக்கிவிட வேண்டுமென்று விரும்பினான்‌. ஆனால்‌ 
அதற்குரிய துணிவு அவன்‌ உள்ளத்தில்‌ இிறிதுகூடக்‌ 
கிடையாது. அவன்‌ அடித்துத்‌ துன்புறுத்தி இருந்தால்‌ 
கூட அவள்‌ அவ்வளவு அவதிப்‌. பட்டிருக்கமாட்டாள்‌. 
ஆனால்‌ அவனது மெளனம்‌ அவனைப்‌ படாதபாடு படுத்தி 
வீட்ட து] | 

Qai—10 


என்ன 


150 


அடிக்கடி. நள்ளிரவில்‌ ஏ ற்யட்டுக்கொண்டம்‌ 5 a 
கனைப்‌ பொறுத்துக்கொள்ளும்‌ சக்தியற்ற நிலையில்‌, ம 
வரும்‌ மனம்‌ ஒப்பி ஒரு முடிவிற்கு வந்தனர்‌. அம்‌ முடிவின்‌ G 
பிரகாரம்‌ அவர்கள்‌ க ப்‌ படுக்கைய DO ஏ ப 
ப்டுத்திக்கொண்டார்கள்‌. வரும்‌ 


மாணிக்கமும்‌ மாங்குயிலும்‌ iS நிறைந்த கட்‌ 
லில்‌ மாட்டிக்கொண்டார்களே தவிர, அதனுள்‌ மூழ்கிவிட 
வேண்டுமென்று நினைக்கவேயில்லை ; மாறாக, கடல்‌ கடந்து 
குரை சேர்ந்‌ துவிடவே அசைப்பட்டார்கள்‌ / சங்கரனின்‌ 


நினைப்பை தச மறந்துவிடவேண்டும்‌ என்பதில்தான்‌. 


அவர்கள்‌ அதிக அக்கரை செலு தீதினார்கள்‌. நாட்கள்‌ 
பலவாகயும்‌ அவர்களால்‌ கரைகாண க 


“வெளியூரிலிருந்து ஏதாவது ஒரு வண்டி வந்தாலும்‌, 





od 


sae 


அபி 


¢ 


3 


ஹ்ம்‌ 


E 


El 
இ 


அல்ல.து அகால நேரத்தில்‌ யாராவது தன்‌ வீட்டுக்‌ கதவைத்‌ 4 


தட்டி னாலும்‌ சங்கரன்தான்‌ வந்துவிட டான்‌. aa a 
கள்‌ பெரிதும்‌ பயந்து நடுங்கினார்கள்‌. a 


அதிகப்படியான நடுக்கம்‌ அவர்களுக்கு ஒருவிதக்‌ 
அணிச்சலையே தந்தது. அழையா விருந்தினனாக சங்கரன்‌ 


நுழைந்தால்‌ அவனை வீட்டை .விட்டே i 
தென்று அவர்கள்‌ தீர்மானித்‌ ர 


திடீரென DO) ஓரு நாள்‌ feo ஒரு கடிதம்‌ 
வந்தது. அதில்‌ அவன்‌. இன்னும்‌ ஒரு மாத காலத்திற்குள்‌ 


திரும்பவும்‌ மாணிக்கத்தைப்‌ . பார்க்க வருவதாக எழுதி. 


யிருந்தான. மேலும்‌ அக்‌ கடிதத்தில்‌ காஞ்சி நகரத்து 
ஓட்டலில்‌ நடந்த சுவையான சம்பவத்தையும்‌ குறிப்பிட்‌ 


ட ருந்தான்‌. மாணிக்கத்தின்‌ தற்போதைய மனைவி, தன்னு — 


டைய மாஜிக்‌ காதலி என்பதை அவன்‌. அதிர்தருந்தால்‌ ர 


அவன்‌ அப்படி எழுதியிறாம்‌ இருக்கவே மாட்டான்‌ | 


மாணிக்கம்‌ AS கடிதத்தை மாங்குயிலிடம்‌ தந்தான்‌. a 
அவள்‌ அக்‌ கடிதத்தைப்‌ படித்துவிட்டுக்‌ கண்ணீர்‌ A 
தாள்‌. பின்பு அதனை மாணிக்கத்திடமே. ட. 


கொடுத்துவிட்டாள்‌. 





12 


சென்னையிலிருந்த * அருளகம்‌” என்ற மாளிகை a | 


டத்‌ தட்ட ஓம்‌ தாண்டுகள்‌ குடிவாசமற்ற பாழ்‌ வீடாகவே: 


> pas See DL en $ 


இருந்து வந்தது. அவ வீட்டை வாடகைக்கு வீட்டிரும்‌ | 


தால்கூட சிறிது பணம்‌ கிடைத்திருக்கும்‌. அவ வீட்டை : 
வாடகைக்கு விட்டுப்‌ பணம்‌ சேர்க்கவேண்டும்‌ என்ற எண்‌ — 


ணம்‌ இல்லாததாலும்‌, என்றேனும்‌ சென்னைக்குச்‌ -சென்‌ 
GU தனக்குத்‌ தங்குவதற்கு வசதியான வீடு வேண்டு 
ல. எண்ணத்தாலும்‌ அவன்‌ அவ்‌ வீட்டைப்‌ பூட்டியே 
கைக்குள்‌. தன்னுடைய வேலையாள்‌ ஒருவனை 
அனுப்பி இடை இடையே மராமத்து செய்துவந்தான்‌. 


வெகு நாட்களுக்கப்பு றம்‌ மாங்குயிலும்‌ மாணிக்கமும்‌ 
அவ விட்டில்‌ தங்குவது, ற்காக குடியேறினார்கள்‌. அவ வீடு 
அவர்களுக்கு மன நிறைவைத்‌ தந்தது. அவ்‌ வீட்டில்‌ 
மாட்டியிருந்த பல படங்களுள்‌ சங்கரனின்‌ படமும்‌ இருக 
தீது. அதனைப்‌ பார்த்ததும்‌ பதறி எழுந்த மாணிக்கம்‌, 
அப்படத்தைக்‌ கம ட்டி எடுத்து கோபத்தோடு தூக்கி 
எறிந்தான்‌. தரையில்‌ விழுந்த படம்‌ சின்னு: 


சிதறி அழிந்தது ! 
கிராமத்தில்‌ காணமுடியாத லெ eno 


அனுபவிக்கமுடியாக லை சுகங்களையும்‌ பட்டணத்தில்‌. 
அனுபவிக்க முடியுமென்ற நம்பிக்கையில்தான்‌ அவர்கள்‌ 


சென்னையில குடியேறினார்கள்‌. படக்‌ காட்சிச்‌ சாலைகளுக்‌ 
கும்‌, மிருகக்காட்சிச்‌ சாலைகளுக்கும்‌, நாட்டிய நாடக 
அரங்குகளுக்கும்‌, இயல்‌ இசை மன்றங்களுக்கும்‌ சென்று 


மன 5 துயரை மாற்றிக்கொள்ள வெண்டுமென்பதுதான — 


அவாகள்‌ தட்டம்‌. 


பகலெல்லாம்‌ பட்டணத்தகைச்‌ சுற்‌ DS திரிந்துவிட்டு, a 
இரவு நேரத்தில்தான்‌ இருவரும்‌ வீடு திரும்புவது வழக்கம்‌... i 





154 












பொழுது புலர்ந்தது. போட்டிருக்க இட்டு 
இருவரும்‌ ரயில நிலையத்தை வந்தடைந்தனர்‌. 000 

ரயில்‌ புறப்படச்‌ கிறிது நேரம்‌ இருக்கும்போது, 
ஒரு முக்கியமான ஒரு சாமானை மாளிகையில்‌ வைத்துவிட்டு 
மறந்தபடியே வந்துவிட்டதாகவும்‌, அதை எடுத்துக 
கொண்டுவர உத்திரவு வேண்டும்‌ என்றும்‌ கேட்ட 
மாங்குயில்‌. மனைவியின்‌ விருப்பத்திற்கு அந்த நேரத்தி 
தடை சொல்ல விரும்பாத மாணிக்கம்‌, அவளை ௮ 
இஷ்டப்படியே ஈடர்துகொள்வதற்கு Y DILO DUI 
விட்டு, மாலையில்‌ புறப்படும்‌ ரயிலில்‌. கண்டிப்பாக... 
வந்து சேர்ந்து விட வேண்டும்‌ என்று கேட்டுக்கெ 
கான மட்டும்‌ தனியே ஊருக்குப்‌ புறப்படல DT. 
மனை வியை விட்டுவிட்டு தனியாகப்‌ பிரயாணம்‌ செய்வ தீ 
அவனுக்கு த தணியாத வேதனையைத்‌ தந்தது! ல 



























'அனபகம்‌' என்ற மாளிகையில்‌ சங்கரன்‌ தங்கியிரு 
Sper என்ற செய்தியை மாங்குயில்‌ அறிந்திருந்தாள்‌. 
அவனைச்‌ சந்திக்க வேண்டுமென்‌ ற ஆசையினால்தான அவள்‌ 
கணவனை மட்டும்‌ தனியாகப்‌ பிரயாணம்‌ செய்யும்படி 
செய்து விட்டாள்‌. “அருளகம்‌' என்ற தன்னுடைய மாளி 
கைக்குப்‌ போகாமல்‌ “அன்பகம்‌” என்‌ ற மாளிகைக்கு ஆவ 
லோடும்‌ அவசர ததோடும்‌ ஓடினாள்‌ மாங்குயில்‌. ௮ 
உள்ளத்தில்‌ ஒருவித உவகை QUITA வழிந்து கொண்ட 
ருந்தது. பல ஆண்டுகளுக்கப்புறம்‌ அவள்‌ இப்போது 
தான சென்னை நகரில்‌ ஆண்‌ துணையின்றித்‌ தன்னந்த 
யாக நடந்து போகும்படி யான நிலைமை எற்பட்டது. 
இடங்களைச்‌ சுற்றி அலைந்து விட்டு, வெகு சிரமங்க( 
பிறகு அவள்‌ சங்கரனின்‌ வீட்டை அறிந்து கொண்‌ 
சங்கரனின்‌ வீட்டில்‌ அவள்‌ அடியெடுத்து வைக்கும்போது 
அவளுக்கு மாணிக்கத்தின்‌ நினைவு வந்து விட்டது. தன்‌. 
டைய இந்தச்‌ செய்கையை அறிந்தால்‌ மாணிக்கம்‌ த 
ஏற்றுக கொள்ள மாட்டான்‌ என்று எண்ணிப்‌ பயப்ட 
லானாள. அனால்‌ சங்கரனின்‌ முகம்‌ அவள்‌ முன்‌ தோ 
ற்வே மாணிக்கத்தைப்‌ பற்றிய பயம்‌ அவனைவிட்டு வில! 
வெகுதூரம்‌ ஓடிவிட்ட து. ர... 





155 


சங்கரன்‌ தங்கியிருந்த வீட்டின்‌ அருகே சென்று 
கதவை உரத்துத்‌ தட்டினாள்‌. சங்கரன்‌ ஓடிவந்து கதவைத்‌ 
இறந்தான்‌. மாங்குயிலைக்‌ கண்டதும்‌ அவன மனம்‌ உண்‌ 
' மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தது. . ““அன்பிற்குரியவளே , 
உண்னை நான்‌ இவ்வளவு விரைவில்‌ எதிர்பார்க்கவில்லை. 
இருப்பினும்‌ வீடு தேடிவந்த உன்னை, நீ என்னைச்‌ செய்த 
தைப்‌ போல விரட்டி அடிக்கமாட்டேன்‌. உன்னை மன 
“மார வரவேற்கிறேன்‌. வா, உள்ளே !’ என்று மகிழ்ச்சி 
யோடு அழைத்துச்‌ சென்றான்‌. “அன்பே, நான ஆடைகளை 
அணிந்து கொண்டு திரும்பி வரும்‌ வரையிலே பொறுத்துக்‌ 
கொள்‌,” என்று கூறிவிட்டு, திரும்பி வந்தான்‌. மாங்குயில்‌ 
மகிழ்ச்சியோடு அவனுக்காகக்‌ காத்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 
தன்னைச்‌ இங்காரித்துக்‌ கொண்டு திரும்பிய சங்கரன்‌, 
“அனுபிற்குரியவளே, நாம்‌ திரும்பவும்‌ . சிநேகிதர்களாகி 
விட்டோமல்லவா?£'”' என்று கேட்டான்‌. மேலும்‌ Ya 
னைப்‌ பார்த்து, “நீ காஞ்சி நகர ஓட்டலில்‌ என்னிடம்‌ 
நடந்து கொண்ட முரட்டுத்தனத்திற்காக மன்னிப்புக்‌ 
கேட்டுக்‌ கொள்ள வேண்டுமென்று ஆசையோடுதானோ 
இப்போ து வந்திருக்கறொய்‌?2'' என்று கேட்டான்‌. | | 


அவள்‌ அவன்‌ கேட்ட கேள்விகளுக்குப்‌ பதில்‌ கூறவே 
யில்லை. பதில்‌ கூற விரும்பவுமில்லை! ஆனால்‌ அவன்‌ முகத்தை 
ஆவலோடு எற இறங்கப்‌ பார்த்துக்‌ கொண்டே இருந்தாள்‌. 
அவன்‌ பார்ப்பதற்கு முன்னைவிட அதிகப்படியான அழ 
கோடு விளங்கினான்‌. அவள்‌ பேசாமல்‌ இருந்ததைப்‌ 
பார்த்து பெரிதும்‌ மகழ்ச்சி கொண்ட சங்கரன்‌, தன்‌ இரு 
கைகளாலும்‌ அவளை அணைத்துக்‌ கொண்டான்‌. . “நம்‌ 
அன்புக்கு அறிகுறியாக . இங்கே முத்தமிடு, எனறு 
முகத்தை நீட்டினான்‌. . அன்பின்‌ சின்னத்தை அவளும்‌ 
அவன்‌ முகத்திலே பதித்தாள்‌. | ce 


இருவரும்‌ இன்பக்‌ கடலுள்‌ மிதந்தனர்‌. அவளை 
அப்படியே பொம்மையைத்‌ அரக்குவதைப்‌ போலத்‌ தூக்கிக்‌ 
கொண்டு போய்‌ படுக்கை யறையில்‌ படுக்க வைத்தான்‌. 


்‌.. சொல்லரிதாய்‌ இனிதினிதாய்‌ நாழிகைகள்‌ பறந்தன. 
ஓரே வரியில்‌ சொன்னால்‌ அவர்களுக்கு அன்றைய நாள்‌ 
இனித்துக்‌ இடந்தது! சிறிது நேரம்‌ சென்றதும்‌ மாங்குயில 





156 


வெளியேற விரும்புபவள்‌ போலத்‌ தென்பட்டாள்‌. 
“ஏதேனும்‌ அவசர ஜோலியோ?'' என்‌ று. அரித்துக்‌ 


கொண்டே கேட்டான்‌ சங்கரன்‌. 


“ஆம்‌ ; எனக்காக ஒருவர்‌ காத்துக்‌ கொண்டிருப்பார்‌.” | 


என்று அவள்‌ பதில்‌ தந்தாள்‌. 


அப்‌ பதிலைக்‌ கேட்ட தும்‌ உரத்துச்‌ AÑ ES விட்டான்‌. 


மே லும்‌ FNS துக்‌ கொண்டே சொன்னான:-— 


அழி அழகு தேவதையே, நீ இவ்வளவு அவசரப்‌ 
படலாமா? வா கன்னிமேரா என்ற ஓட்டலுக்குப்‌ போய்ச்‌ 
சிறிது உணவு அருந்திவிட்டுத்‌ திரும்பலாம்‌!” | 


“முடியாது ; நான்‌ இப்பவே போய்‌ அக வேண்டும்‌,” 


எனறு கூறிவிட்டு அங்கிருந்து அவசர அவசரமாக அவள்‌ 


வெளியேறி விட்டாள்‌. நேராக ரயில்‌ நிலையத்தை நோக்கு . 


நடந்து கொண்டிருக்காள்‌. 


“கான்‌ எவ்வளவு பெரிய குவறு செய்து விட்டேன்‌. 
சங்கரனிடம்‌ என்னுடைய தூய்மையை எடுத்துக்‌ காட்ட 
விரும்பினேன்‌. ஆனால்‌ அவனோ என்‌ தூய்மையை அறவே 
அழித்து விட்டான்‌. கட்டிய கணவனுக்கு இதுதான்‌ மன 
கார நான செய்த முதல்‌ துரோகம்‌,” என்று தனக்குள்‌ 
ளாக எதை எதையோ நினைத்துக்‌ கொண்டேதான்‌ வழி 
நெடுக நடந்து வந்தாள்‌. | | 


ஜெனி வீ வீ சொன்னது போல ஆண்டவன்‌ தன்னை 
மன்னிக்கவே மாட்டான்‌ என்பதை அவள்‌ இப்போது 


ஓப்புக்‌ கொள்ளக்‌ தயாராக இருந்தாள்‌. 


தற்கொலை செய்துகொள்ள வேண்டுமென்‌ ற எண்ணம்‌, 


அவள்‌ உள்ளத்தில்‌ ஊசலாடிக்‌ கொண்டே இருந்தது. 


கோமைகள் கான்‌ தற்கொலை செய்து கொள்ளுவார்கள்‌ 


என்று எண்ணியிருந்த அவள்‌, தைரியசாலிகளால்கான்‌ 
தற்கொலை செய்து கொள்ள முடியும்‌ என்ற உண்மையை 





a வல்கள்‌ ம அவ =i கட்டல்‌ ns a a hn 
ள்‌ i REN EEE A EEE NEN? 


a 


= 
oa 


See po ஆக) UM EN னர்‌ த்‌ 
ERSTER EN 5 ÉS 2 


REN ER 
SIO pa IN Y 





13. 


“அறிவகம்‌' தனபத்தின்‌ கருவூலமாகவே விளங்க | 


TUI DN. மாங்குயில்‌ வீடு வந்து சேருவத ர ம்குள்ளாகத்‌ 
தேன்மொழி மாண்டு விட்டாள்‌. மாணிக்கம்‌ வீட்டிர்‌ ற்குள்‌ 
காலடி . வைக்கும்போது தேன்மொழி ““அப்பா......அப்பா ' 


என்று அல, றிக்‌ கொண்டே இருந்தாள்‌. மகள்‌ படும்‌ கஷ | 
டத்தைக்‌ கண்ணாரக்‌ கண்ட மாணிக்கம்‌ கருத்தில்‌ சிறிது . 





LOT மற்றம்‌ கொண்டான்‌. அப்‌ பசுங்குழந்தை பெற்றவனைப்‌ . 
பார்தது தழுதழுத்த குரலில்‌, “என்னைத்‌ தூக்கிக்‌ கொள்‌ - 


அப்பா. நான்‌ ஏதேனும்‌ HDD செய்திருந்தால்‌ என்னை 


மனவி O என்னைத்‌ தூக்கிக்‌ கொள்ளப்பா,”' என்று 


கூறிக்‌ கொண்டே இருந்தது! 


பழைய விரோத மனப்பான்மையை டக த 


அவன குழந்தையை வாரி. அணைத்துக்‌ கொள்ள விரும்பி 


னான்‌. அவன விருப்பம்‌ பூர்த்தி அவதற்குள்ளாக அவனை | 
வீட்டு விட்டு அக்‌ குழந்தை வெகுதூரம்‌ சென்று விட்டது! — 


அம்‌; தேன்மொழி இறந்து விட்டாள்‌! IS குழந்தையின்‌ — 


அருகே உட்கார்ந்தபடியே ஆண்டவனைப்‌ பிரார்த்தி த்துக்‌ \ 


கொண்டிருந்தாள்‌ ஜெனி வீ வீ. 


மாங்குயில்‌ வீடு வந்ததும்‌ ea இறந்து விட்‌ - 


டாள்‌ என்ற செய்தியை அறிந்து கொஞ்சம்‌ வருந்தினாள்‌ 


என்றாலுங்கூடச்‌, சிறிது நேரம்‌ செல்லச்‌ செல்ல மகள்‌ 


இறந்ததைக்‌ குறித்து மனதார மடழ்ச்சி கொள்ளவே 


செய்தாள்‌. காரணம்‌: குழந்தை உயிரோடு இருந்திருக்கும்‌ ' 


பட்சத்தில்‌ அவளால்‌ த ங்கொலை செய்து கொள்ள 


முடியாதல்லவா 2 


குழந்தைக்காகவே அவள்‌ உயீர்‌ வா p re | 


இப்போது அக்குழந்தையே உயிரோடு இல்லாததால்‌ . 
அவள்‌ சாவைச்‌ சந்தோஷத்தோடு ஏற்றுக்‌ கொள இ 
தயாராக இருந்தாள்‌. 


SEE OR rose ia 


159 


அவளின்‌ உள்ள நிலையைச்‌ சரியாக உணர்ந்து கொள்‌: 
ளாமல்‌ மாணிக்கம்‌, அவளுடைய கைகளைப்‌ பிடித்‌ துக்‌: 
கொண்டு சோகத்தை மறக்க வேண்டுமென்ற ஓரே எண்‌ 


 ணத்தோடு முத்தமிட விரும்பினான்‌. கணவன்‌ என்ற முறை 


யில்‌ தன்னை அவன்‌ நெருங்கு வருவதை அவள்‌ சிறிதுகூட 
விரும்பவில்லை. “தொடா தீர்கள்‌, என்‌ உடலைத்‌ தொட்டால்‌ 
உங்களையும்‌ பாவம்‌ பற்றிக்‌ கொள்ளும்‌,” என்று முத்தமிட. 
US FOOT பார்த்து முகங்‌ கடிந்து கொண்டாள்‌. மேலும்‌,. 
“மீங்கள்‌ ஒரு கொலைகாரர்‌. பெற்‌ றடுத்த Gor வையைப்‌' 
பிணக்குழிக்கு அனுப்பிய பெருமையையுடையவர்‌.. 
ஆகவே உங்களைப்‌ பார்ப்பதுகூடப்‌ பாவம்‌,” என்று: 
45895 58510 பேசினான்‌. அருகில்‌ நின்று கொண்டிருந்த 
ஜெனி வீ வீயைப்‌ பார்த்ததும்‌ அவள்‌ ஆத்திரம்‌ அதிகப்‌" 
பட்டு விட்டது. “அடி நெட்டு முண்டமே, உன்‌ எண்ணப்‌ 


படியே ஆண்டவன்‌ எங்களைத்‌ தண்டித்து விட்டான்‌. 


இனி உனக்கென்ன கேடு? இங்கிருந்து போய்த்‌ தொலைம்‌. 
தால்‌ என்ன?” என்று கேட்டாள்‌. 


மாங்குயிலின்‌ வசவுகளைக்‌ டுப்‌ பொறுத்துக்‌ 


கொள்ளும்‌ தகுதியற்ற ஜெனி வீ வீ, “உனக்குக்‌ கேடு' 


காலம்‌ வந்து விட்டது. உன்னுடைய கடைஇ காலமும்‌: ' 


கெருங்கி வீட்ட து,” என்றெல்லாம்‌ கூப்பாடு போட்டாள்‌... 


“அதை கான்‌ நன்கு அறிவேன்‌. நீ பெண்ணாக இருந்‌ 


தால்‌ அல்லவோ ஒரு பெண்ணுக்குரிய பாசம்‌, பண்பு 


எனன என்பதை உன்னால்‌ அறிந்து கொள்ள மூடியும்‌?” 


நீ ஒரு பேய்‌?” என்றாள்‌ மாங்குயில்‌. | 


“உனக்கு அழிவு காலம்‌ நெருங்கி விட்டது. அதனால்‌ 
தான்‌ அக்கிரமமாகப்‌ பேசுகிறாய்‌. இதோ இன்னும்‌ AD 
நேரத்தில்‌ உன்னை ஆண்டவன்‌ அழுது புலம்பும்படி.. 
செய்யப்‌ போகிறான்‌,” என்றாள்‌ ஜெனி வீ af. 

“நான்‌ மட்டும்தான குற்றவாளி என்பது உன்‌ எண்‌ 
ணமா? நான்‌ அழப்போகிறேன்‌ என்று சொன்னால்‌, என்‌. 
னோடு சேர்ந்து மாணிக்கமுந்தான்‌ அழப்‌ போூருர்‌ என்‌: 


_ பதை நீ மறந்துவிடாதே. நான்‌ எத்தகைய குற்றவாளியோ 


அதைப்‌ போல இருமடங்கு குற்றவாளியாக்கப்பட வேண்டி. 
யவர்‌ உன்‌ எஜமானர்‌. இதை உன்‌ ஆண்டவனால்கூட. 


160 


OT ற்றி அமைக்க முடியாது, என்று கடுமையாகப்‌ பேடு | 


னாள்‌ மாங்குயில்‌. 


££ இலா DEDO தினையை யறுப்பான்‌. அது போலத்‌ x 
Boar செய்தவர்கள்‌ செய்ததை அனுபவித்தே தீருவார்‌ N, 


கள்‌, என்றாள்‌ ஜெனி ஒர 


“வேலைக்கார நாய்க்கு வேதாந்தம்‌ ஒரு கேடா? — 


வேலைக்கார நாயே, வெளியே போ! சிக்கிரம்‌ போ!” என்று 
சொன்னத ற்கெல்லாம்‌ பதில்‌ சொல்லிக்‌ கொண்டிரும்‌ 5 
“ஜெனி of வியைப்‌ பார்‌ த்துக்‌ உ. கொண்டாள்‌, 
மாங்குயில்‌. 


எவ்வளவு சொல்லியும்‌ அங்கிருந்து அசையாமல்‌ 


நின்று கொண்டிருந்த 'வேலைக்காரியைப்‌ . பார்த்து, 
கோபத்தை மறைத்துக்‌ கொண்டு குளுமையான குரலில்‌, 
“நான்‌ என்‌ குழந்தையோடு தனிமையில்‌ இருக்க விரும்புகி 
கிறேன்‌. தயவு செய்து. இங்கிருந்து. போய்விடு என்று 
கேட்டுக்‌ கொண்டாள்‌. 


வெளியேறிக்‌ கொண்டிருந்த . pde பார்த்து, டி 


“என்‌ மகள்‌ எப்போது செத்தாள்‌?”.. எனறு. கேட்டாள்‌. 


u 3 P| 
Dh 
STN 





“நண்பகலில்‌!” என்று கூறிக்‌. கொண்டே நடந்தாள்‌ a 


வேலைக்காரி. 


மகள்‌ மண்ணுலகை விட்டு i ஏதுக்‌ 
கொண்டிருந்த அதே நேரத்தில்‌, மாங்குயில்‌ சங்கரனின்‌ 
படுக்கையறையில்‌ ன. கடலில்‌ மூழ்கிக்‌ கிடந்தாள்‌. 


இதை எண்ணியதும்‌, “மகள்‌ சாகும்‌ போது நான்‌ சல்லாபம்‌. ' 


BG AGA, என்ற ட. ட்ட வாயினின்றும்‌ 


Cosas For. 


“மாணிக்கம்‌ எங்கே?” என்று பெருங்‌ wa படா 


மாங்குயில்‌. கூச்சலிட்டபடியே இரசாயனச்‌ சாலையை 
நொக்கி ஓடினாள்‌. அவள்‌ சென்ற சிறிது நேரத்திற்கெல்‌ 
லாம மாணிக்கமும்‌ அவளை $ தொடர்க்‌ து சென்றான்‌ . 
அங்கு நச்சுப்‌ பொருள்கள்‌ என்று எழுதப்பட்டிருந்த கண்‌ 


ணுடிப்‌ பாத்திரத்தைக்‌ கையில்‌ எடுத்துக்‌ கொண்டாள்‌ . 
மாங்குயில்‌. அப்போது அவள்‌ எதிராக வந்து நின்றான்‌ a 


மாணிக்கம்‌. 












162 


“என்‌ அன்பிற்குரியவளே, நான்‌ வாழ விரும்புகிறேன்‌. 
அதே சமயத்தில்‌ நான்‌ உன்னை வாழவைக்கவும்‌ விரும்பு _ 
26 near. ஒரு பெண்ணுக்குத்‌ தகுதியுள்ள கணவன்‌ சங்கர A 
னாகத்தான இருக்கமுடியும்‌, என்று நீ சொன்னாய்‌. மாணிக்‌ ட 
கம்போனறவர்களாலும்‌ அப்படியிருக்க முடியும்‌, என்பதை 
நான்‌ உனக்கு ருசுப்பிக்க விரும்புகிறேன்‌. ஆகவே, நீ பழைய 
நிகழ்ச்சிகளை மறந்துவிட்டு வாழ முற்படு. நான்‌ உனக்கு 
வாழ்வின்‌ இன்பத்தைப்‌ பரிபூரணமாக எடுத்துக்‌ காட்டுக 
றேன.” என்று தன்‌ உள்ளத்து உணர்ச்சிகளை யெல்லாம்‌ 
வார்த்தைகளாகடுக்‌ கொட்டினான்‌ மாணிக்கம்‌. - 


“இனி வாழ்வதென்பது இந்த ஜென்மத்தில்‌ இல்லை: ப 
நான சாகவேண்டியவளே. செத்தால்தான்‌ எனக்கு. 
நிம்மதி,” என்றாள்‌ மாங்குயீல்‌. | த 


“கூடாது; நீ சாகக்கூடாது. எனக்காக உயிர்‌ வாழ்ந்தே 
அகவேண்டும்‌. உன்னைச்‌ சாகவிட மாட்டேன்‌,” என்றான்‌ 
மாணிக்கம்‌. EN 


“விண வார்த்தைகளால்‌ பயனில்லை,” . என்று கூறிக்‌ 
கொண்டே விஷக்‌ கோப்பையை வாயருகில்‌ கொண்டு. 
போனாள்‌ மாங்குயில்‌.. e | 


மாணிக்கம்‌ அவளைத்‌ தடுத்து நிறுத்த முயன்றான்‌. 
ஆனால்‌ அவளோ விஷத்தை மடமடவென்று குடித்துவிட்‌ 
டாள்‌. “நீ ஒரு உலகம்‌ தெரியாத முட்டாள்‌.” என்று : 
செத்துக்‌ கொண்டிருக்கும்‌ போதே அவள்‌ வாய்‌ 
முனு முணுததது. | னி N 


“கடவுள்‌ உங்களைக்‌ காப்பாற்றட்டும்‌. நான்‌ இன்று. 
காலையில்‌ கூட சங்கரனின்‌ வீட்டிற்குத்தான்‌ போய்‌ இரும்‌ 
“தேன்‌. மத்தியானம்‌ முழுதும்‌ அவன்‌ மடியில்தான்‌ படுத்‌ — 
திருந்தேன்‌. நான்‌ உங்களுக்குப்‌ பெரும்‌ பாதகம்‌ செய்து | 
விட்டேன்‌. ஆண்டவன்‌ உங்களைக்‌ காப்பாற்றட்டும்‌. * 
நீங்கள்‌ என்னை மன்னித்து விடுங்கள்‌. ஆண்டவன்‌ உங்க. | 
வாக்‌ காப்பாற்றட்டும்‌ !'” என்று கூறிக்கொண்டே செக்க 
பிணமாகவிட்டாள்‌ மாங்குயில்‌. ப அது 


5 
DEIA pd SIE A 1 IG , EA 
re u» De Be O TD AA அ A FENG. i 





இத்தகைய கோரக்‌ காட்சியைக்‌ கண்ணாரக்‌ E a i 
மாணிக்கத்தின்‌ மூளை, தன்னாலே சுழலத்‌ துவங்கிவிட்டது... - 





